195 விநோதினி 


சென்று நடுவே இடையூறு செய்ய அவளுக்கு மனமில்லை. ஆசா 
சீழே வருவதைக்‌ கண்டதும்‌ சாப்பிடும்‌ இடத்தில்‌ உணவை 
எடுத்து வைத்து மகேந்திரனுக்குச்‌ சொல்லி அனுப்பினாள்‌. 
மகேந்திரன்‌ சாப்பிட உட்கார்ந்ததும்‌, ஆசா மேலே அறைக்குள்‌ 
ஓடித்‌ தன்‌ படத்தைக்‌ இழித்து மாடிச்‌ சுவருக்கு அப்பால்‌: 
எறிந்தாள்‌. பின்னர்த்‌ தன்‌ புத்தகங்களை எடுத்துக்கொண்டு 
சென்றாள்‌. 

உணவான பின்னர்‌, மகேந்திரன்‌ படுக்கை அறைக்கு 
வந்தான்‌. ராஜலட்சுமி இங்குமங்கும்‌ தேடியும்‌ ஆசாவைக்‌ 
காணவில்லை. கடைசியில்‌ ஏழே சமையலறையில்‌ ஆசா 
"தனக்காகப்‌ பால்‌ காய்ச்சுவதைக்‌ கண்டாள்‌. அது அவ. 
ஞடைய வேலையல்ல; ராஜலட்சுமிக்காக இரவு வேளைகளில்‌: 
பாலைக்‌ காய்ச்சும்‌ வேலைக்காரி பக்கத்திலேயே இருந்தாள்‌. 
ஆசா இப்படிக்‌ காரணமின்றி ஊச்கம்‌ காட்டுவது, அவளுக்கும்‌. 
பிடிக்கவில்லை. சுத்தமான தண்ணீரை விட்டுப்‌ பாலில்‌ ஒரளவு, 
அவள்‌ எடுத்துக்கொள்வது கெட்டுப்போகிறதே என்று: 
உள்ளூற வேலைக்காரிக்குக்‌ கவலை. 

ராஜலட்சுமி, **இதென்ன அம்மா, 
மாடிக்குப்‌ போ!'* என்றாள்‌: 

ஆசா மாடிக்குப்‌ போய்‌ மாமியாரின்‌ அறைக்குள்‌ அடைக்‌ 
கலம்‌ புகுந்தாள்‌. இந்தச்‌ செய்கை ராஜலட்சுமிக்கு வெறுப்பை 
ஊட்டியது. *ஏதோ அந்த மாயக்காரியின்‌ வலையிலிருந்து 
ஒரு கணமாவது வீட்டுக்கு வந்தானே மகேந்திரன்‌; இந்தப்‌ 
பெண்ணோ சோபம்‌, பிணக்கு எல்லாம்‌ சேர்த்துக்‌ காட்டி 
அவனை மறுபடி வீட்டைவிட்டுத்‌ துரத்துவாள்போல்‌ இருக்‌ 
இருளே! மகேந்திரன்‌ விநோதனியின்‌ வலைக்குள்‌ வீழ்வதற்கு 
ஆசாதான்‌. காரணம்‌, ஆண்பிள்ளை தவரான வழியில்‌ 
எப்போதுமே செல்லத்‌ தயாராக இருப்பது சுபாவம்‌; எப்படி. 
யாவது அவனைத்‌ தந்திரமாக வளையக்‌ கட்டி நேர்வழியில்‌ 
செலுத்துவதுதானே பெண்களின்‌ கடமை!” என்று அவன்‌. 
நினைத்தாள்‌. த்‌ 

ராஜலட்சுமி மிகவும்‌ கடுமையான குரலில்‌, **இதென்னடி 
கூத்து! ஏதோ உன்‌ அதிர்ஷ்டம்‌ உன்‌ புருஷன்‌ வீட்டுக்கு 
வந்தான்‌; இப்படி நீ சட்டிபோல்‌ முகத்துடன்‌ ஒளிந்து ஏன்‌ 
இரிகருயோ?”* என்றருள்‌. 

தன்னைக்‌ குற்றவாளி என்று எண்ணிய ஆசா அங்குசத்‌' 
தால்‌ குத்துண்டவள்போல்‌ மேலே சென்று, மனம்‌ தயங்க 
இடம்‌ அளிக்காமல்‌ விர்ரென்று ஒரே மூச்சில்‌ அறையினுள்‌. 
துழைந்தாள்‌. ' மணி பத்தாகிவிட்டது. மகேகந்இிரன்‌ 
அப்போதுதான்‌ கட்டிலின்‌ எதிரே நின்று ஏதோ யோசனை 





ங்கே இருக்கருமே? 








விநோதினி 197 


யுடன்‌ கொசுவலையை உதறிக்கொண்‌ டிருந்தான்‌. விதோஇனி 
யின்மேல்‌ அவனுக்குத்‌" தீவிரமாகக்‌ கோபம்‌ மூண்டிருந்தது. 
“என்னை விலைக்கு வாங்கெ அடிமை என்றுதான்‌ கட்டாயமாக 
எண்ணியிருக்கிறாள்‌. ஏனென்றால்‌, மனத்தில்‌ சற்றும்‌ சந்தேகம்‌. 
இராமல்‌ என்னை ஆசாவிடம்‌ அனுப்பியிருக்கறாளே! நான்‌. 
இன்றுமுதல்‌ ஆசாவிடம்‌ என்‌ கடமைப்படி நடக்கத்தொடங்‌ 
இனால்‌, விநோதினி எவரைத்‌ துணை கொண்டு இந்த உலகத்தில்‌: 
திற்பாள்‌?* இந்தக்‌ கடமையை நிறைவேற்றும்‌ ஆசையை 
என்னால்‌ தீர்த்துக்கொள்ள முடியாது : என்னும்‌ அளவுக்குக்‌. 
கேடு கெட்டவனா நான்‌? கடைசியில்‌ அவள்‌ என்னைப்‌: 
பற்றித்‌ தெரிந்துகொண்டது இதுதா। என்மீது அவள்‌ 
அக்கறையும்‌ கொள்ளவில்லை; நான்‌ கர்தலையும்‌ பெற. 
வில்லை. என்னை அவமதிக்க அவள்‌ தயங்கக்கூட இல்லையே? 
விநோதினியின்‌ கொ.ற்றத்தை எதிர்‌. த்தே ஆகவேண்டும்‌" என்று: 
அவன்‌ கொசுவலையின்‌ முன்‌ நின்றவாறு உறுதியாக நினைத்‌ 
தான்‌: 'எப்படியாவது ஆசாவின்‌ பத்கம்‌ மனத்தைத்‌ திருப்பி, 
விநோதினி செய்த அவமதிப்புக்குப்‌ பழி தீர்‌.த்துக்கொள்ள 
வேண்டும்‌.” 

ஆசா அந்த அறையினுள்‌ நுழைந்ததுமே, ஏதோ நினை 
வாகக்‌ கொசுவலையைத்‌ தட்டிக்கொண் டிருந்த அவன்‌: 
சட்டென்று நிறுத்தினான்‌. எவ்வாறு ஆசாவுடன்‌ பேச்சைத்‌ 
தொடங்குவது என்பது அவனுக்குப்‌ பெரும்‌ புதிராகத்‌ 
தோன்றியது. வறட்டுச்‌ சிரிப்புடன்‌ அவன்‌ வாய்க்கு வந்‌.ததைச்‌ 
சட்டென்று சொன்னான்‌: **நீகூட என்னைப்போல்‌ படிப்பில்‌: 
இறங்கிவிட்டாய்போல்‌ இருக்கறத. இங்கே புத்தகங்கள்‌ 
இருந்தனவே , எங்கே போய்விட்டன எல்லாம்‌?" * 

இந்தச்‌ சொற்கள்‌ சமயத்துக்கு மாறாகத்‌ தோன்றியவை 
மட்டுமல்ல; ஆசாவைத்‌ தாக்கவும்‌ செய்தன, அப்பாவியான 
ஆசா படிக்க முயற்சி செய்வது அவள்‌ வரையிலும்‌ ரசுசயமே. 
இத்தச்‌ செய்தி கேலிக்கடம்‌ என்றே அவள்‌ கருதினாள்‌. தான்‌ 
கற்க வேண்டுமென்ற விஷயம்‌ முக்கியமாக மகேந்திரனுக்குச்‌ 
சிறிதளவுகூடத்‌ தெரியுக்கூடாது என்று அவளுக்கு எண்ணம்‌. 
இத்தனை. நாட்கள்‌ கழிந்த பின்னர்‌ முதலிலேயே ரித்த 
வாறு அவன்‌ அந்தப்‌ பேச்சை எடுக்கவே, சுரிலென்று 
பிரம்படிபட்ட குழந்தையின்‌ மென்மையான உடல்போல்‌ 
ஆசாலின்‌ உள்ளம்‌. கூரிக்கொண்டது. அவள்‌ , மனமும்‌ 
வருத்தியது. அவள்‌ பதில்‌ ஏதும்‌ கூருமல்‌ முகம்‌ திருப்பியவாறு: 
மேஜையைப்‌ பிடித்துக்கொண்டு நின்றாள்‌. 

வார்த்தைகளைச்‌ சொன்னதுமே, அவை சமயத்துக்கு. 
ஏற்றாற்போல்‌ இல்லை. என்று மகேந்திரனுக்கும்‌ தெரிந்தது. 








196. விநோதினி 


ஆனால்‌ இந்தமாதிரி வேளையில்‌ எப்படிப்‌ பேசுவது என்று. 
அவனுக்குத்‌ தெரியவில்லை. நடுவே இல்வளவு பெரிய புரட்டி 
நடந்த பின்னர்‌, முன்போல்‌ சகஜமாகப்‌ பேச வராது. 
உள்ளமும்‌ ஊமையாகியது. புதிதாக எதையும்‌ பேச அது. 
தயாராக இல்லை. படுக்கையில்‌ படுத்துவிட்டால்‌, அந்தத்‌ 
கனிமையான சூழ்நிலையில்‌ பேசுவது சகஜமாக இருக்கும்‌ 
என்று எண்ணி அவன்‌ கொசு வலையின்‌ வெளிப்பக்கத்தைப்‌: 
பிடித்து உதறினான்‌. புதிதாக மேடையில்‌ ஏறும்‌ நடிகன்‌ 
இரையின்‌ வாயிலருக௫்‌ நின்று பரபரப்புடன்‌ பாடத்தை 
மனத்துக்குள்‌ சொல்லிக்கொள்வதுபோல்‌, மகேந்திரன்‌ கொசு: 
வலையின்‌ எதிரே நின்று என்ன சொல்வது, என்ன செய்வது. 
என்று தனக்குள்‌' யோ௫த்தான்‌. அதே சமயம்‌ மிகச்‌ சிறிய 
ஒசை கேட்டு அவன்‌ இரும்பியபோது ஆசா அறையில்‌ இல்லை., 


48 


மறு நாள்‌ காலை மகேந்திரன்‌ தாயிடம்‌, “அம்மா, 
படிப்பதற்கு எனக்குத்‌ தனியாக ஓர்‌ அறை வேண்டும்‌. சத்தி 
இருந்த அறையில்‌ நான்‌ இருக்கப்போகிறேன்‌”* என்றான்‌. 

தாய்க்கு இது களிப்பை ஊட்டியது: மகேன்‌ வீட்டில்தான்‌. 
இருக்கப்‌ போகிருன்‌! பெண்டாட்டியுடன்‌ சமாதானமாகிவிட்‌ 
முருக்கு, தங்கமான மருமகள்‌! இவளை எத்தனை நாளைக்குத்‌. 
தான்‌ ஓதுக்கவைக்க அவனால்‌ முடியும்‌? இத்தசைய லட்சுமியை 
விட்டு ஏதோ ஒரு மாயப்‌ பிசாசைக்‌ கட்டிக்கொண்டு மறந்‌ 
இருக்க எவ்வளவு நாட்கள்தான்‌ அவனால்‌ முடியும்‌? 

**நல்லதடா,  மகேன்‌”* என்று அவள்‌ மூடிக்‌ டந்த 
அந்த அறையைத்‌ இறந்து விளக்கிச்‌ சுத்தம்‌ செய்யத்‌ தொடங்‌ 
இனள்‌. "அம்மா, அடி ஆசா! எங்யேடி போனாய்‌??* என்று 
வெகுவாகத்‌ தேடிய பின்‌ ஒரு மூலையில்‌ கூரிக்‌ இெந்தவளை 
வெளிக்கொணர்ந்தாள்‌ அவள்‌. சுத்தமான கம்பளம்‌: 
ஒன்று கொண்டு வா. இங்கே மேஜை இல்லை, ஒரு மேஜையைப்‌ 
போடவேண்டும்‌. இந்த விளக்குப்‌ போதாது; மாடியிலிருந்து, 
(விளக்கைக்‌ கொண்டு வா!” என்றதும்‌, இருவரும்‌ சேர்ந்து 
அன்னபூரணியின்‌ அறையை, வீட்டு மன்னர்‌ தங்குவதற்கு 
ஏற்ற சம்மாசனமாக மாற்றிவிட்டனர்‌. பணி செய்பவர்‌. 
களின்‌ பக்கம்‌ "சற்றும்‌ பாராமல்‌ கம்பீரமாக மகேந்திரன்‌ 
புத்தகங்களுடன்‌ அறையினுள்‌ நுழைத்தான்‌. பிறகு. 











விநோதினி 199: 


'பொழுதைச்‌ சிறிதும்‌ வீண்‌ அடிக்காமல்‌ அக்கணமே படிக்கவும்‌ 
தொடங்கிவிட்டா. 

சாயங்காலம்‌ சாப்பிட்டானதும்‌ மகேந்திரன்‌ மீண்டும்‌. 
படிக்க உட்கார்ந்தான்‌. அவன்‌ மாடிப்‌ படுக்கை அறையில்‌ 
படுத்துக்கொள்ளுவானா, அல்லது ஈழேயே தூங்குவானா 
என்பது எவருக்கும்‌ விளங்கவில்லை. ராஜலட்சுமி மிகவும்‌ 
அக்கறையுடன்‌ ஆசாவைப்‌ பதுமை போலச்‌ ஏிங்காரித்தாள்‌. 
“போ அம்மா, மகேந்திரன்‌ மேலேதான்‌ படுத்துக்கொள்ளப்‌ 
போகிறானா என்று கேட்டு வா!" என்றாள்‌, 

இந்தக்‌ கேள்வியைக்‌ கேட்க அவன்‌ அறைக்குச்‌ செல்ல. 
ஆசாவின்‌ கால்கள்‌ எழவில்லை. அவள்‌ தலைகுனிந்தவாறு நின்‌ 
(ள்‌. ராஜலட்சுமி கோபமூண்டு அவளை மிகலும்‌ சடுமையாகத்‌. 
இட்டினாள்‌. ஆசா மிகவும்‌ கஷ்டத்துடன்‌ கதவுவரையில்‌: 
சென்றாள்‌: அதற்குமேல்‌ முன்‌ செல்ல அவளால்‌ முடியவில்லை; 
ராஜலட்சுமி தொலைவிலிருந்து மருமகளின்‌ போக்கைக்‌ குவ 
னித்து வராந்தா மூலையிலிருந்து கோபத்துடன்‌ சைகை 
செய்தாள்‌. ஆசா வேறு வழியின்றி உள்ளே நுழைந்தாள்‌. 
பின்னால்‌ ஓசை கேட்கவும்‌, மகேந்திரன்‌ புத்தகத்‌திலிருந்து 
தலை நிமிராமல்‌, **இன்னும்‌ எனக்கு அதிக நேரமாகும்‌. மறு 
படியும்‌ காலயில்‌ வேறு சீக்கிரமாக: எழுத்திருக்க வேண்டும்‌. 
நான்‌ இங்கேயே படுத்துக்கொள்கிறேன்‌'” என்றான்‌. 

என்ன வெட்கக்‌ கேடு! அவனை மேலே படுக்க. வரச்‌ 
சொல்லி வேண்டவா ஆசா வந்தாள்‌! 

அறையினுள்ளிருந்து அவள்‌ வெளியே வந்ததுமே ராஜ 
லட்சுமி வெறுப்புடன்‌ கேட்டாள்‌: “**என்ன! என்னடி 
தடத்தது?!* 

“இப்போது அவர்‌ படிக்கிறார்‌. கீழேயே படுத்துக்‌ 
கொள்கிறுராம்‌”* என்று ஆசா அவமானம்‌ தாங்காமல்‌ தன்‌. 
படுக்கையறைக்குள்‌ நுழைந்தாள்‌. எங்குமே அவளுக்கு நிம்மதி 
'இல்லை. உலகமே அவளுக்குச்‌ சுடுவெயிலில்‌ பொரியும்‌ மணல்‌: 
பரப்புப்போல்‌ தோன்றியது. 

இரவு கொஞ்சம்‌ நேரம்‌ கழித்தபின்‌ படுக்கையறையின்‌ 
கதவு தட்டும்‌ ஓசை கேட்டது: **அம்மா! அடியம்மா ஆசா! 
கதவைத்‌ இற!” 

ஆசா பரபரவென்று கதவைத்‌ இறந்தாள்‌. இழுப்பு 
நோயுடன்‌ மேலே ஒந்ததால்‌ ராஜலட்சுமிக்கு மேல்‌ மூச்சு 
வாங்கியது. உள்ளே வந்ததுமே அவள்‌ கட்டிலில்‌ உட்‌ 
கார்த்துவிட்டாள்‌. சற்றுப்‌ பொறுத்துப்‌ பேச முடிந்தது: 
**இதென்னடி, அம்மா! மேலே வந்து கதவைப்‌ போட்டுக்‌ 
கொண்டாயே! இதுதான்‌ உன்‌ கோபதாபங்களுக்கு வேளையா? 








800. விநோதினி 


இத்தனை கஷ்டங்கள்‌ பட்டும்‌ உனக்குப்‌ புத்தி வரவில்லையா? 
போ, கழே போ!”* 

ஆசா மெதுவாக, **அவர்‌ தனியாக இருக்கவேண்டும்‌. 
என்றாரே!'” என்றாள்‌. 

**தனியாக இருப்பேனென்றால்‌ போவதா? கோபத்தில்‌: 
ஏதோ ஒன்று சொன்னான்‌. அதைக்‌ கேட்டுவிட்டுப்‌ பிணங்கு. 
வதா? இவ்வளவு கோபம்‌ ஆசாது..போ, சீக்கிரம்‌ போ 

கஷ்டம்‌ வந்தால்‌ மாமியார்‌ மருமகளிடம்‌ எதற்‌. 
காகக்‌ கூச்சம்‌ கொள்வது? அவள்‌ கையில்‌ இருக்கும்‌ 
வழிகளையெல்லாம்‌ உபயோகித்து மசேந்திரனை எவ்வாறேனும்‌ 
கட்டுக்குள்‌ வைத்திருக்கத்தான்‌ பார்த்தாள்‌. 

ஆசாவிடம்‌' மிகவும்‌ வேகமாகப்‌ பேசவே, ராஜலட்சு 
மிக்கு மீண்டும்‌ மூச்சு வாங்க ஆரம்பித்தது. ஓரளவு சமாளித்‌ 
துக்கொண்டு அவள்‌ எழுந்தாள்‌. ஆசாவும்‌ மறு பேச்சின்றி 
அவரீளப்‌ பிடித்துக்கொண்டு கழே வந்தாள்‌. ராஜலட்சுமியை 
“அவளுடைய படுக்னகயில்‌ உட்காரவைத்து முதுகுப்புறம்‌. 
தலையணைகளை ஒழுங்காக வைத்தாள்‌. ராஜலட்சுமி, "கடக்‌ 
இறது. ஸுதோவைக்‌ கூப்பிடு, நீ போ! இன்னும்‌ தாழிகை 
ேக்காதே!” என்றாள்‌. 

. ஆசா அதற்குமேல்‌ தயங்கவில்லை. மாமியாரின்‌ அறையி' 
லிருந்து கிளம்பி அவள்‌ நேரே மகேத்திரனுடைய அறைக்குள்‌. 
சென்றாள்‌. மகேந்திரன்‌ ஏதிரே மேஜையின்மேல்‌ திறந்தபடி 
புத்தகம்‌ கடந்தது. மேஜையின்மேல்‌ கால்கள்‌ இரண்டையும்‌: 
தூக்கி வைத்துக்கொண்டு, தாற்காலியில்‌ சாய்ந்தவாறு: 
அவன்‌ ஏதோ ஆழ்த்த யோசனையில்‌ ஈடுபட்டிருந்தான்‌. பின்‌ 
புறம்‌ ஓசை கேட்கவே அவன்‌ திடுக்கிட்டுத்‌ திரும்பினான்‌. 
யாருடைய நினைவில்‌ மெய்ம்மறந்து இருந்தானோ, அவளே 
நேரில்‌ வந்துவிட்டாளோ என்ற மருள்‌ அவனுக்கு மூண்டது. 
ஆசாவைக்‌ சுண்டதும்‌ அவன்‌ கால்களைக்‌ கீழே வைத்துத்‌ 
இறந்த புத்தகத்தை மடியில்‌ இழுத்துக்கொண்டான்‌. 

மகேந்திரன்‌ உள்ளூற வியப்படைந்தான்‌. இப்போதெல்‌. 
லாம்‌ ஆசா கூச்சமின்றி அவன்‌ எதிரே வருவதில்லை. இரு: 
வருக்கும்‌ எதிர்பாராமல்‌ சந்திப்பு நேரிட்டால்‌ அவள்‌ உடனே 
(போய்விடுகிறாள்‌? இன்றிரவு அவள்‌ இவ்வளவு நேரங்‌ கழித்து 
அவன்‌ அறைக்குள்‌ நுழைவது மிகவும்‌ வியப்புக்குரிய விஷய 
மல்லவா! மகேந்திரன்‌ புத்தகத்திலிருந்து.-முகம்‌ தூக்காமலே 
ஆசா. திரும்பிச்‌ செல்லும்‌ அறிகுறி இல்லை என்று சுண்டு. 
கொண்டான்‌. அவள்‌ அவன்‌ எதிரே வந்து உறுஇயாக. 
நின்றாள்‌. அதற்குமேலும்‌ படிப்பதுபோல்‌ பாசாங்கு செய்ய 
அவனால்‌ முடியவில்லை; தலை நிமிர்ந்து பார்த்தான்‌. ஆசா. 





விநோதினி 801 


மிகவம்‌ தெளிவாக, “அம்மாவுக்கு இழுப்பு அதிகமாகிவிட்டது. 
நீங்கள்‌ ஒரு முறை வந்து பார்‌.த்தால்‌ நல்லது”* என்றாள்‌; 

**அவன்‌ எங்கே இருக்கருள்‌?” 

**பீடுக்கை அறையில்தான்‌ இருக்கிருர்‌; தூக்கம்‌ வர 
வில்லையாம்‌."* 

“வா, பார்க்கிறேன்‌.!” 

பல நாட்கள்‌ கழிந்த பின்னர்‌ ஆசாவுடன்‌ சற்றுப்‌ பேசி 
யதும்‌ அவனுக்கு ஏதோ பளு நீங்கெயதுபோலத்‌ தோன்றியது. 
மெளனம்‌ தகர்க்க முடியாத கோட்டைச்‌ சுவர்போல்‌ கணவன்‌. 
மனைவியரிடையே ' கருநிழல்‌ விழச்‌ செய்திருந்தது; அதைத்‌ 
தகர்க்கக்‌ கூடிய ஆயுதம்‌ மகேந்திரன்‌ வசம்‌ இல்லை. இந்தச்‌. 
சமயத்தில்தான்‌ ஆசா தன்‌ கைகளால்‌ ஸஅக்கோட்டையின்‌. 
இட்டிவாசலைத்‌ இறந்துவிட்டாள்‌. 

ராஜலட்சுமியின்‌ அறைக்கு வெளியே கதவருகில்‌ ஆசா 
தின்றாள்‌. மகேந்திரன்‌ உள்ளே நுழைந்தான்‌. வேளையற்ற, 
வேளையில்‌ மகேந்திரன்‌ உள்ளே வரவும்‌, ராஜலட்சுமி பயற்‌ 
தாள்‌; மீண்டும்‌ மனைவியுடன்‌ சண்டையிட்டுக்கொண்டு புற்ப்‌ 
படுமுன்‌ சொல்லிக்கொள்ள வருகிருனோ என்று அவள்‌ 
அஞ்சினாள்‌. **மகேன்‌! இன்னும்‌ தூங்கவில்லையா?'* என்றாள்‌. : 

**அம்மா! உனக்கு இழுப்பு அதிகமாக விட்டதா?” 

இத்தனை நாட்களுக்குப்‌ பின்னர்‌ இந்தக்‌ கேள்வி வரவே, 
தாயின்‌ உள்ளத்தில்‌ பிணக்குத்‌ தலை தூக்கியது. பெண்டாட்டி. 
போய்ச்‌ சொன்னதுந்தான்‌ தாயைப்பற்றி விசாரிக்க வந்திருக்‌: 
இருன்‌ என்பதை அவள்‌ உணர்ந்தாள்‌. இந்தப்‌ பிணக்கின்‌ 
வேகம்‌ தாளாமல்‌ அவள்‌ மார்பு பின்னும்‌ அதிகமாக அடித்துக்‌ 
கொண்டது. கஷ்டத்துடன்‌ அவள்‌, '*போய்த்‌ தூங்கு, போ! 
எனக்கு ஒன்றுமில்லை!” என்றாள்‌. 

**இல்லையம்மா; ஒரு தடவை சோதனை செய்துவிடுவது 
மேல்‌. இந்த வியாதியை அலட்சியமாக விடக்கூடாது."* 

"தாயின்‌ இதயம்‌ பலவீனமானது என்று மகேந்திரனுக்குத்‌. 
தெரியும்‌. ஆகவே, அவளுடைய முகக்‌ குறியைக்‌ கண்டதும்‌ 
அவனுக்கும்‌ சவலை உண்டாகியது. 

"சோதனையும்‌ "வேண்டாம்‌; எதுவும்‌ அவ௫யமில்லை.. 
இந்த வியா; என்றும்‌ தீராது!” என்றாள்‌. ராஜலட்சுமி. 

"*சரி, இன்று ராத்திரிமட்டும்‌ தூக்குவதற்கு மருந்து: 
கொண்டுவந்து தருகிறேன்‌. நாளைக்கு நன்றாகப்‌ பார்த்துக்‌. 
சொள்ளலாம்‌."” 

**ஏகப்பட்ட மருந்து சாப்பிட்டாயிற்று. மருந்தினால்‌. 
எனக்கு ஒன்றும்‌ பலன்‌ இல்லை. போடா ம்கேன்‌! ராத்திரி. 
ரொம்ப நேரமாகலிட்டது. தூங்கு போ!!* 


202 விரோகினி 


“உனக்குக்‌ கொஞ்சம்‌ சரியானதும்‌ போகிறேன்‌.” 

ராஜலட்சுமி ரோஷத்துடன்‌ கதவருகில்‌ நின்ற மருமகனை 
அழைத்தாள்‌. '*ஏனடியம்மா, இந்த ராத்திரி வேளையில்‌: 
மகேளை வீணுக்கு இங்கு அழைத்து வந்தாய்‌? அவனுக்கு 
எரிச்சலூட்டவா?** என்று சொன்னதுமே அவளுக்கு மறு. 
படியும்‌ மூச்சுத்‌ திணறல்‌ அதிகரித்தது. 

ஆசா உள்ளே நுழைந்ததும்‌, மெதுவான குரலில்‌ சற்று 
உறுதியாகவே, :'நீங்கள்‌ போய்த்‌ தூங்குங்கள்‌. நான்‌ அம்மா 
விடம்‌ இருக்கிறேன்‌!” என்றாள்‌. 

"மகேந்திரன்‌ ஆசாவை மறைமுகமாக அழைத்து, !*நான்‌. 
மருந்து கொண்டுவர ஆள்‌ அனுப்பியிருக்கறேன்‌. புட்டியில்‌ 
இரண்டு அடையாளக்‌ குறி இருக்கும்‌. ஒர்‌ அளவு கொடுத்‌ 
தும்‌ தூக்கம்‌ வராவிட்டால்‌ ஒரு மணி நேரம்‌ பொறுத்து 
இன்னோர்‌ அளவையும்‌ கொடு. ராத்திரியில்‌ மூச்சுத்‌ இணறல்‌. 
அதிகமானால்‌ என்னைக்‌ கூப்பிட மறக்காதே” என்றான்‌. 

மகேந்திரன்‌ தன்‌ அறைக்குச்‌ சென்றான்‌. இன்று ஆசா 
வைக்‌ கண்ட விதமே புதிதாக இருந்தது. இந்த ஆசாவிடம்‌ 
கூச்சமோ, எளிமையோ இல்லை; தன்‌ உரிமைகளை நன்கு 
அறிந்து ஏற்றுக்கொண்டிருந்தாள்‌ ஆசா, அதற்காக அவள்‌. 
மகேந்திரனிடம்‌ பிச்சை எடுக்க வேண்டியதில்லை. சொந்த. 
மனைவியை அவன்‌ அலட்சியம்‌ செய்தான்‌. ஆனால்‌ வீட்டு 
மருமகளிடம்‌ அவனுக்கு ஒரு மரியாதை உண்டாயிற்று. 

தன்மேல்‌ கொண்ட அக்கறையினால்தான்‌ ஆசா மகேனை, 
அழைத்து வந்தாள்‌ என்று எண்ணி ராஜலட்சுமி உள்ளூறச்‌ 
சந்தோஷப்பட்டாள்‌. **அம்மா! உன்னைத்‌ தூங்க அனுப்‌ 
பினேன்‌. மகேந்திரனை ஏன்‌ நீ இழுத்துக்கொண்டு வந்தாய்‌?” 
என்றான்‌. * 

ஆசா அதற்குப்‌ பதில்‌ அளிக்காமல்‌ கையில்‌ விசிறியுடன்‌ 
அவள்‌ பக்கத்தில்‌ வந்து உட்கார்ந்தாள்‌. 

“போ, அம்மா, தூங்கு, போ!!* 

ஆசா. மெதுவாக, **என்னை இங்கேதான்‌ இருக்கச்‌ 
சொன்னார்‌!* என்றாள்‌. தாயின்‌ பணிவிடைக்காக அவளை 
ஏற்பாடு செய்திருப்பதாகச்‌ சொன்னால்‌, ராஜலட்சுமிக்குக்‌. 
களிப்பு உண்டாகும்‌ என்று ஆசாவுக்கு நன்றாகத்‌ தெரியும்‌. 


விரோதினி க்ஷ 


48 


சாவினால்‌ மகேந்திரனை வளையக்‌ கட்ட முடியவில்லை. 

என்று கண்டுகொண்டாள்‌ ராஜலட்சுமி, *என்‌ நோம்‌ 
காரணமாகவாவது அவன்‌ வீட்டில்‌; இருந்தாலே நல்லது. 
தான்‌" என்று அவளுக்குத்‌ தோன்றியது. உடம்பு எங்கே குண 
மாிவிடுமோ என்ற அச்சமும்‌ மூளவே, அவள்‌ ஆசாவை 
ஏமா.ந்றி மருத்தைக்‌ ழே எறித்துவிடம்‌,தொடங்கறாள்‌. , 

மகேந்திரன்‌ எப்போதுமே அலட்சியமாக இருப்பவன்‌; 
எதையுமே அதிசம்‌ கவனிக்க மாட்டான்‌. ஆனால்‌ ராஜலட்சுமி 
யின்‌ உடம்பு குணமாவது டக்க, பின்னு£ம்‌ நலம்‌ குன்று 
வதை ஆசா உணர்ந்தாள்‌. மகேந்திரன்‌ அக்கறையோடுசரியான 
மருந்தைக்‌ கொடுக்கவில்லை; தாயின்‌ உடம்புபற்றி அவனுக்கு 
அக்கறையில்லை: அவ்வளவு தூரம்‌ புத்தி மாறிவிட்டது” என்று, 
அவளுக்குத்‌ தோன்றியது. இவ்வளவு தாரம்‌ £ீழிறங்கிவிட்டத 
குறித்து அவள்‌ அவனை உள்ளூறத்‌ தூற்றவும்‌ செய்தாள்‌. 
ஒரு விதத்தில்‌ கெட்டால்‌, இப்படி எல்லா விதங்களிலுமா: 
நாசமாக வேண்டும்‌! 

ஒரு நாள்‌ சாயங்காலம்‌ நோய்‌ தாங்காமல்‌ தவிக்கும்போது 
ராஜலட்சுமிக்கு விஹாரியின்‌ நினைவு வந்தது. எத்தனையோ 
நாட்களாக விஹாரி வரவில்லை, ௮வள்‌ ஆசாவிடம்‌, '*அம்மா! 
விஹாரி இப்போது எங்கே இருக்கிருன்‌, தெரியுமா?* என்றாள்‌. 
பல காலமாக நோயுதந்றபோதெல்லாம்‌ விஹாரிதான்‌ அவளுக்‌ 
குப்‌ பணி செய்வது வழக்கம்‌, அது ஆசாவுக்குத்‌ தெரிய 
வந்தது. அதனால்தான்‌ இப்போதும்‌ விஹாரியின்‌ தினைவு 
ராஜலட்சுமிக்கு வந்தது. “இந்தக்‌ குடும்பத்துக்கு நிலைத்த 
ஆதரவாக இருந்த விஹாரியும்‌ விலகச்‌ சென்றுவிட்டார்‌. 
அவர்‌ இருந்தால்‌ இந்த வேதனையில்‌ அம்மாவுக்கு ஓரளவு. 
கவனிப்பும்‌ இருக்கும்‌. இவரை;ப்போல்‌ இதயமற்றவரல்ல. 
விஹாரி!” - ஆசாவின்‌ மார்பிலிருந்து நெடுமூச்சு எழுந்தது. 

**விஹாரியோடு , மகேன்‌ சண்டை போட்டுக்கொண்‌ 
டானா! அவன்‌ செய்தீது மிகவும்‌ தவறு, அம்மா! அவனைப்‌ 
போல்‌ நன்மை செய்யும்‌ நண்பன்‌ மகேந்திரனுக்கு வேறு, 
எவருமே கிடைக்க மாட்டான்‌”* என்று சொல்லும்போது தாயி 
னுடைய விழிகளில்‌ *நீர்து ளித்தது.. 

ஆசாவுக்குப்‌ பல விஷயங்கள்‌ ஒவ்வொன்றாக நினைவுக்கு. 
வந்தன. அப்பாவித்தனமாகக்‌ கண்மூடிக்கொண்டு நடந்த. 
ஆசாவுக்குத்‌ தக்க வேளையில்‌ எச்சரிக்கை செய்ய விஹாரி பல: 
விதமாக முயன்றான்‌; ௮.தன்‌ பலனாக ஆசாவின்‌ வெறுப்புக்கே. 


204 விநோதினி 


அவன்‌" ஆளாக நேரிட்டது. இதை எண்ணி ஆசா தன்னைத்‌. 
நானே நொந்துகொண்டாள்‌. ஒரே நண்பனைக்‌ கஷ்டங்களுக்‌ 
குள்ளாக்கி, ஒரே பகையாளியைத்‌ தழுவிக்கொண்ட இந்த. 
தன்றி கெட்ட முட்டாளுக்குத்‌ தெய்வம்‌ ஏன்‌ தண்டனை அளிக்‌. 
காது! விஹாரி மனமூடைந்து பெருமூச்சுடன்‌ வீட்டை விட்டு 
விடை பெற்றுச்‌ சென்றான்‌; அவனுடைய பெருமூச்சு வீட்டை 
பற்றிக்கொள்ளாமல்‌ இருக்குமா? 

மீண்டும்‌ வெகு நேரம்‌ சுவலையுடன்‌ இருந்த ராஜலட்சுமி 
திடீரென்று, '*அம்மா, விஹாரி இருந்தால்‌ இந்தச்‌ சங்கடத்‌ 
இல்‌ நமக்கு ஒத்தாசையாக இருப்பான்‌. இவ்வளவு தாரம்‌: 
'தடக்க விட்டிருக்க மாட்டான்‌'” என்றாள்‌. 

ஆசா கம்மென்று யோ௫ிக்கலானாள்‌. ராஜலட்சுமி பெரு. 
மூச்செறிந்தாள்‌: '* எனக்கு உடம்பு சரியில்லை என்று அவனுக்‌ 
குத்‌ தெரிந்தால்‌, வராமல்‌ இருக்கவே மாட்டான்‌, அம்மா.” 

விஹாரிக்கு விஷயம்‌ தெரியவேண்டும்‌ என்று ராஜலட்சுமி 
விரும்புவது ஆசாவுக்குப்‌, புரிந்தது. விஹாரி இராமல்‌ அவள்‌ 
ஒரேயடியாக துணையற்றவள்‌ ஆகிவிட்டாள்‌. 

அறையினுள்‌ விளக்கை அணைத்துவிட்டு, நிலவில்‌ சாள 
ரத்தின்‌ அருகே கம்மென்று மகேந்திரன்‌ நின்றிருந்தான்‌. 
வீட்டில்‌ சுகம்‌ ஏதுமில்லை. படிக்கவும்‌ பிடிக்கவில்லை. நெருங்கிய 
உறவினர்களுடன்‌ சாதாரணமாகப்‌ பழகுவதும்‌ விட்டுப்‌ 
போயிற்று, அவர்களைப்‌ பிறத்தியாரென்று விலக்கிவிடவும்‌: 
முடியவில்லை. சகஜமாக அவர்களை ஏற்றுக்கொள்ளவும்‌ முடிய 
வில்லை. துறக்கவும்‌ முடியாத அந்த உறவு தாங்கமுடியாக பஞூ. 
வைப்போல்‌ அவனது இதயத்தை அழுத்தியது. தாயின்‌ எதிரே 
செல்ல அவனுக்கு இஷ்டமில்லை, இடீரென்று அவன்‌ அருகே. 
வந்தால்‌ அவள்‌ ஏதோ சந்தேகமும்‌ தயக்கமும்‌ கலந்து 
ஆழ்ந்து கவனிப்பது மகேந்திரனைத்‌ தாக்கயெது. ஆசா ஏதாவது. 
சாக்கிட்டு அருகில்‌ வந்தால்‌ அவளுடன்‌ பேசுவதுகூடக்‌ சஷ்ட. 
மாக இருக்கிறது: கம்மென்றிருக்கவும்‌ மூடியவில்லை. இப்படி. 
எவ்வாறுதான்‌ நாட்கள்‌ கழியும்‌? ஏழு நாட்களாவது விதோ. 
'இனியைப்‌ பார்க்காமல்‌ இருப்பது என்று அவன்‌ உறுஇயுடன்‌. 
இருந்தான்‌. இன்னும்‌ இரண்டு நாட்கள்‌ பாக்கி நின்றன. 
எவ்வாறுதான்‌ அந்த இரண்டு நாட்களும்‌ கழியுமோ!! 

மகேத்திரனுக்குப்‌ பின்னால்‌ யாரோ வரும்‌ ஓசை கேட்டது... 
ஆசா அறையினுள்‌ வருவதை அவன்‌ உணர்ந்தான்‌; ஆனால்‌: 
அது கேட்காதது போலவே அசையாமல்‌ தின்றான்‌. ஆசா. 
அதைத்‌ தெரிந்துகொண்டும்‌, அறையை விட்டுச்‌ செல்லவில்லை; 
பின்னால்‌ நின்று, **ஒரு விஷயம்‌ சொல்லவேண்டும்‌: அதைச்‌. 
சொன்னதும்‌ போய்‌ விடுகிறேன்‌” என்றாள்‌. 


விகோதினி 806 


"மகேந்திரன்‌ நஇரும்பினான்‌. '*போவானேன்‌! கொஞ்சம்‌ 
உட்காரேன்‌'” என்றான்‌. 

இத்த மரியாதைச்‌ சொல்லைக்‌ காதில்‌ போட்டுக்‌ 
கொள்ளாமல்‌ ஆசா, **விஹாரி பாபுவுக்கு அம்மாவின்‌. 
உடம்பைப்பற்றிச்‌ சொல்லியனுப்ப வேண்டும்‌'* என்றாள்‌. 

விஹாரியின்‌ பெயரைக்‌ கேட்டதும்‌ மகேந்திரனுடைய 
இதயத்தில்‌ இருந்த புண்ணைச்‌ சுரீரென்று குத்துவது போன்ற. 
உணர்ச்சி ஏற்பட்டது. அவன்‌ சற்றுச்‌ சமாளித்தான்‌. '*ஏன்‌? 
என்‌ சி௫ச்சையில்‌ நம்பிக்கை இல்லையா?” என்றான்‌. 

மகேந்திரன்‌, தாயின்‌ உடம்புக்குச்‌ சிடச்சை செய்யப்‌. 
போதுமான அக்கறை எடுத்துக்கொள்ளவில்லை என்ற எண்ணம்‌ 
ஆசாவின்‌ மனத்தில்‌ நிறைந்திருக்கவே, சட்டென்று பதில்‌: 
அவள்‌ வாயில்‌ வெளிவந்தது: **எங்கே, அம்மாவுக்கு உடம்பு 
சரியாகவில்லை; தவிர, நாளுக்குநாள்‌ அதிகமாகி வருறதே!** 

இத்தச்‌ சொல்லில்‌ அடங்கியிருந்த வெம்மையை உணர்ந்‌: 
தான்‌ மகேந்திரன்‌, இதுவரை ஆசா இப்படி மறைமுகமாகத்‌, 
தாக்கியதில்லை, தன்‌ ஆண்மைக்குத்‌ தாக்குதல்‌ ஏற்படவே 
அவன்‌ வெறுப்புடன்‌, '*உன்னிடம்‌ நான்‌ வைத்தியம்‌ கற்றுக்‌ 
கொள்ளவேண்டும்போல்‌ இருக்கறது!'* என்றான்‌, 

இந்தக்‌ கேலிப்‌ பேச்சு ஆசாவின்‌ உள்ளத்தில்‌ மண்டிக்‌ 
இடந்த துயரத்தை எதிர்பாராத விதமாகத்‌ தாண்டியது: 
தவிர, அறை இருளாடக்‌ கிடந்தது. அதனால்‌ இதுவரை பதில்‌: 
பேசாத ஆச்‌£ கூச்சமின்றி, பொங்கி எழும்‌ துணிச்சலுடன்‌, 
**வைத்தியம்‌ கற்றுக்கொள்ளா விட்டாலும்‌, அம்மாவைக்‌: 
சுவனிக்கவாவது தெரித்துகொள்ளலாம்‌'' என்று பதில்‌ 
அளித்தாள்‌. 

ஆசாவின்‌ பதிலைக்‌ கேட்டு மகேந்திரன்‌ அடைந்த: 
வியப்புக்கு ஒர்‌ எல்லை. இல்லை. பழக்சமற்ற இந்தச்‌. 
சொல்லம்பைக்‌ கேட்டு அவன்‌ மிகவும்‌ கடுமையாகிவிட்டான்‌; 
**உன்‌ விஹாரி பாபுவை ஏன்‌ வீட்டுக்குள்‌ வரத்‌ தடை செய்‌ 
தேன்‌ என்பது உனக்குத்‌ தெரியும்‌. இன்று மறுபடியும்‌ நினைவு. 
வந்துவிட்டதாக்கும்‌!** என்றான்‌. 

ஆசா பரபரவென்று அறையிலிருந்து வெளியே சென்றாள்‌. 
வெட்கம்‌ அவளை அவ்வாறு பிடித்துத்‌ தள்ளியது. அவளுக்காக 
அல்ல அந்தக்‌ கூச்சம்‌; குற்‌.றத்‌.தல்‌ மூழ்கிக்‌ கிடப்பவன்‌ இப்படி 
அநியாயமாகப்‌ புழிச்‌ சொல்லைப்‌ பேசலாமா? இவ்வளவு 
(வெட்கம்‌ கெட்டவனை மூடுவதற்கு மலையளவு கூச்சம்‌ இருந்‌ 
தாலும்‌ முடியாதே! 

ஆசா சென்றதும்‌ மகேந்திரன்‌ தன்‌ முழு.த்தோல்வியைப்‌: 
பரிந்ககொண்டான்‌: அசா எப்போதாகிலும்‌, எந்த நிலை. 








206. விநோதினி: 


யிலும்‌ தன்னை இப்படி ஏசுவாள்‌ என்று மகேந்திரன்‌ கற்பனை 
கூடச்‌ செய்தவனல்ல. சிம்மாசனம்‌ இருந்த இடத்தில்‌ அவன்‌ 
'இன்று மண்ணில்‌ புரண்டான்‌. ஆசாவின்‌ வேதனை வெறுப்பாக: 
மாறிவிடுமோ. என்ற சந்தேகமும்‌ இத்தனை நாட்களுக்குப்‌. 
பின்‌ மூண்டது. 

இன்னொரு, பக்கம்‌ விஹாரியின்‌ நினைவு வந்ததுமே. 
விநோ இனியைப்பற்றிய கவலை அவனை வாட்டியது, விஹாரி 
மேற்கேயிருந்து வந்துவிட்டானே என்னவோ! இதற்குள்‌. 
விநோதினிக்கு அவன்‌ விலாசம்‌ தெரிந்தும்‌ இருக்கலா. 
விஹாரியை அவள்‌ *சீந்தித்துக்கூட இருக்கலாம்‌, அதற்கு 
மேலும்‌ அவனால்‌ சபதப்படி இருக்கமுடியுமா! 

இரவு, ராஜலட்சுமிக்கு மார்புவலி அதிகமாகியது, அவள்‌ 
தாங்க முடியாமல்‌ 'மகேந்திரனைக்‌ கூப்பிட்டனுப்பினாள்‌. மிகவும்‌ 
கஷ்டத்துடன்‌ அவள்‌, **மகேன்‌! விஹாரியைப்பார்க்கவேண்டும்‌. 
போல்‌ இருக்கறது. அவன்‌ வந்து வெகு நாளாகிறது" என்றாள்‌. 

ஆசா மாமியாருக்கு விசிறிக்கொண்‌ டிருந்தவள்‌ தலை: 
குனிந்தாள்‌. மகேந்திரன்‌, '*அவன்‌ இங்கே இல்லையம்மா; 
மேற்கே யாத்திரை போயிருக்கிறான்‌"* என்றான்‌. 

**என்‌ மனம்‌ சொல்கிறது: அவன்‌ இங்கேயேதான்‌ 
இருக்கிறான்‌. உன்மேல்‌ கோபம்‌, . அதனால்தான்‌ வரவில்லை. 
என்‌ தலையைத்‌ இன்றாற்போல, நாளைக்கு ஒரு தடவை நீ அவன்‌ 
வீட்டுக்குப்‌ போய்‌ வா. 

**சரி போகிறேன்‌!” என்றான்‌ மகேந்திரன்‌, -எல்லோரும்‌. 
விஹாரியைத்தான்‌ : அழைக்கிறார்கள்‌. உலகில்‌ எல்லாரும்‌. 
தன்னைக்‌ கை விட்டுவிட்டதாக மகேந்திரனுக்குத்‌ தோன்றியது. 





விநோதினி 207 


கக்‌ 


10நு நாள்‌ விடியலில்‌ மகேந்திரன்‌ விஹாரியின்‌ வீட்டுக்‌ 
குச்‌ சென்றான்‌. வீட்டு வாயிலில்‌ வேலைக்காரர்கள்‌ பல மாட்டு. 
வண்டிகளில்‌ சாமான்களை ஏற்றிக்கொண்டிருப்பதை அவன்‌ 
சுண்டதும்‌ பஜுவை, **என்னடா விசேஷம்‌?** என்று கேட்‌ 
டான்‌. **பாபு கங்கைக்‌ கரையில்‌ ஒரு தோட்டத்தை எடுத்‌ 
துக்கொண்‌ டிருக்கறுர்‌. அங்கேதான்‌ இதெல்லாம்‌ போவறது”” 
என்றான்‌ பஜ. '*பாபு வீட்டில்‌ இருக்லிராரா?** என்று கேட்‌ 
டான்‌ மகேந்திரன்‌. **அவர்‌ இரண்டு நாள்தான்‌ கல்கத்தாவில்‌ 
இருந்தார்‌. நேற்றுக்‌ கங்கைக்‌ கரைத்‌ , தோட்டத்துக்குப்‌ 
போனார்‌”* என்றான்‌ பஜு.. 

இதைக்‌ கேட்டதும்‌ மகேந்திரனுக்கு உள்ளூறக்‌ சவலை. 
பிறத்தது. அவன்‌ இராத சமயம்‌ விநோதினி வீஹாரியைச்‌ 
சந்தித்திருக்கலாம்‌ என்று அவன்‌ உள்ளம்‌ ஐயமற நம்பியது: 
விநோ இனியின்‌ வீட்டு வாயிலிலுங்கூட மாட்டு வண்டியில்‌ 
அவளுடைய உடைமைகள்‌ ஏற்றப்படுவது போன்ற காட்சி 
அவன்‌ மனக்கண்‌ முன்‌ எழுந்தது. “இதற்காகத்தான்‌ இந்த 
முட்டாளை விநோதினி வீட்டைவிட்டு விலக்கி இருந்திருக்‌ 
இருள்‌” என்று அவன்‌ உறுதியாக நம்பினான்‌. 

சண நேரங்கூடத்‌ தாமதிக்காமல்‌ அவன்‌ வண்டியில்‌ 
ஏறிக்கொண்டு வண்டிக்காரனை ஓட்டச்‌ சொன்னான்‌. குதிரை: 
வேகமாக ஓடவில்லை. என்று நடுநடுவே வண்டிக்காரனைத்‌. 
இட்டவும்‌ செய்தான்‌. தெருவின்‌ ஒரு வீட்டு எதிரே வண்டி. 
'நின்றபோது வெளியே பிரயாணத்துக்கு ஏற்பாடு ஒன்றையும்‌ 
அங்கே காணவில்லை. ஒரு வேளை முன்னரே முடிந்துவிட்டதா 
என்ற ஐயமும்‌ அவனுக்கு உண்டாயிற்று, பரபரப்புடன்‌ 
கதவைத்‌ இறந்ததுமே மகேந்திரன்‌, !*எல்லாம்‌ சுகந்‌ 
தானே!?” என்ரான்‌. **ஆமாம்‌, பாபு, எல்லாம்‌ சுகந்தான்‌”* 
என்றான்‌ வேலையாள்‌: 

மகேந்திரன்‌ மேலே சென்றபோது விநோதினி குளிக்கச்‌ 
சென்றிருந்தாள்‌, அவளுடைய படுக்கையறையில்‌, ஒன்றியாக: 
அவள்‌ முதல்‌ நாளிரவு படுத்திருந்த படுக்கையில்‌ போய்ப்‌ 
படுத்தான்‌. அந்த மெல்லிய தலையணையை இரு கைகளாலும்‌. 
மார்பருில்‌ இழுத்து மோந்தவாறு அதில்‌ முகம்‌ புதைத்துக்‌ 
கொண்டான்‌. '*கொடுமை! அதியாயம்‌'* என்று அவன்‌ வாய்‌ 
முணுமுணுத்தது. 

உள்ளத்தின்‌ பொருமலை இவ்வாறு வெளியிட்ட பின்னர்‌ 
அவன்‌ படுக்கையைவிட்டு எழுந்து விதோதினிக்காகக்‌ காத்‌. 

















208. விநோதினி 


இருந்தான்‌, அறையினுள்‌ குறுக்கும்‌ நெடுக்குமாக உலவும்‌. 
போது ஒரு வங்கப்‌ பத்திரிகை 8ழே இபப்பது அவன்‌ கண்களில்‌: 
பட்டது. பொழுது போக்கும்‌ எண்ணத்துடன்‌ அதை அவன்‌ 
அலட்சியமாகக்‌ கையில்‌ எடுத்தபோது, அதில்‌ விஹாரியின்‌ 
பெயர்‌ மகேந்திரனுடைய கண்களை உறுத்தியது. உடனே ௮வ. 
னுடைய மனம்‌ முழுவதும்‌ அந்தப்‌ பத்திரிகையின்மேல்‌ சென்‌ 
றது. குறைந்த வருவாய்‌ உள்ள ஏழைக்‌ குமாஸ்தாக்கள்‌. 
நோய்வாய்ப்பட்டால்‌ இலவசமாக வைத்தியம்‌, மருந்து இவை. 
களுக்காக விஹாரி *பாலி” கங்கைக்‌ கரையில்‌ ஒரு தோட்‌ 
டத்தை எடுத்திருப்பதர்கவும்‌, அங்கு ஒரே சமயத்தில்‌ ஐத்து 
பேருக்கு இடம்‌ அளிக்க ஏற்பாடுகள்‌ செய்திருப்பதாகவும்‌. 
ஒரு நிருபர்‌ எழுதியிருந்தார்‌. 

விநோதினி இந்தச்‌ செய்தியைப்‌ படி.த்திருப்பாள்‌. இதைப்‌ 
படித்ததும்‌ அவள்‌ மனம்‌ எவ்விதமாக எண்ணியிருக்கும்‌?. 
அந்தப்‌ பக்கந்தான்‌ ஓடலாம்‌ என்று எண்ணியிருக்கும்‌ அவள்‌ 
மனம்‌. அது மட்டுமல்ல; விஹாரியின்‌ இந்தத்‌ தீர்மானம்‌. 
'விநோதினிக்குப்‌ பின்னும்‌ ' அவன்மேல்‌ பக்தியை உண்டாக்க 
யிருக்கும்‌ என்று மகேந்திரனுடைய உள்ளம்‌ இன்னும்‌ அதிக 
மாக அடித்துக்கொண்டது. உள்ளூற அவன்‌ விஹாரியை 
"சுத்த டம்பக்காரன்‌* என்றான்‌. “இதுவும்‌ ஒரு ஜம்பம்‌" 
என்றும்‌ அவன்‌ அதைக்‌ குறிப்பிட்டான்‌. . ஜனங்களுக்கு 
'நல்லது செய்ய வேண்டும்‌ என்ற ஜம்பம்‌ அவனுக்குச்‌ சின்ன 
வயது முதலே உண்டு என்று மகேன்‌ சொல்லிக்கொண்டான்‌. 
'விஹாரியுடன்‌ தன்னை ஒப்பு நோக்கத்‌ தான்‌ எல்லாவிதத்திலும்‌: 
ஒளிவு மறைவு இல்லாதவன்‌ என்று பெருமைப்பட்டுக்கொண்‌ 
டான்‌. தாராளம்‌, தன்னலம்‌ கருதாமை என்றெல்லாம்‌. 
ஜம்பம்‌ அடித்து அப்பாவி மக்களை ஏமாற்றுவதைச்‌ கட்டோடு 
வெறுப்பவன்‌ நான்‌” என்றும்‌ மார்‌' தட்டினான்‌. ஆனால்‌, 
பரிதாயம்‌! ஒளிவு மறைவு இராத இவனுடைய பெருமையை 
ஜனங்கள்‌ - அதிலும்‌ முக்கியமாக ஓர்‌ ஆள்‌ - புரிந்துகொள்ள. 
வில்லையே! தன்‌ விஷயமாக ஒரு தந்திரம்‌ செய்ததாகவே 
அவனுக்குத்‌ தோன்றியது. 

விநோதினி வரும்‌ ஓசை கேட்கவே அவன்‌ பரபரவென்று 
அதை மடித்துப்‌ போட்டுக்கொண்டு அதன்மேல்‌ அழுத்தி 
உட்கார்ந்தான்‌. விநோதினி குளித்துவிட்டு உள்ளே வந்த: 
போது மகேந்திரன்‌ அவளுடைய முகத்தைக்‌ கண்டு வியப்‌ 
படைந்தான்‌. அவளிடம்‌ எத்தகைய மாறுதல்‌ ஏற்பட்டிருந்‌ 
தது! இந்தச்‌ சில நாட்களாக அவள்‌ நெருப்பில்‌ தவம்‌ புரிந்‌: 
தானா! அவள்‌ உடல்‌ மெலித்திருந்தது: அந்‌.த மெலிவையும்‌. 
தாண்டி வெளுத்த முகத்தில்‌ ஓர்‌ ஒளி சுடர்விட்டது;: 


விநோதினி 209. 


விஹாரியின்‌ கடிதம்‌ வரும்‌ என்ற நம்பிக்கையை விநோ 
இனி கைவிட்டுவிட்டாள்‌. தன்மேல்‌ விஹாரி கொண்டுள்ள. 
'இந்த அவமதிப்பை எண்ணி அல்லும்‌ பகலும்‌ மெளனமாகப்‌. 
புழுங்கனாள்‌ அவள்‌. இந்தச்‌ சசுதியிலிருந்து விடுதலை பெற 
அவளுக்கு யாதொரு வழியும்‌ புலப்படவில்லை, தன்னை. 
வெறுத்தே வீஹாரி மேற்கே யாத்திரை மேற்கொண்டான்‌; 
இருப்பிடம்‌ கண்டு பிடிக்க அவளுக்கு வழி ஏதும்‌ தெரிய 
வில்லை. வேலையே கண்ணாக எண்ணிச்‌ சுறுசுறுப்புடன்‌ அலையும்‌ 
விநோதினி இச்‌ 9று வீட்டினுள்‌ வேலை, எதுவுமின்றித்‌ இணறி 
னாள்‌. அவளுடைய முயற்சி அவளைப்‌ பல்வேறு விதமாக 
வாட்டியது. 

அன்போ, வேலையோ இல்லாமல்‌ இந்தக்‌ களிப்பற்ற. 
வீட்டினுள்‌, இந்தச்‌ சின்னச்‌ சந்தில்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌. 
அடைபட்டுக்‌ கடக்க வேண்டுமே என்று கற்பனை செய்து 
கொண்ட அவளுடைய உள்ளத்தினுள்‌ தன்‌ அதிருஷ்டத்துக்கு 
எதிராகப்‌ புரட்சி மூண்டது. வானில்‌ தலை முட்டிக்கொள்வது 
போன்ற பயனற்ற முயற்சிகள்‌ 'செய்யவும்‌ தலைப்பட்ட்து. 
அவளுடைய புரட்சி மனப்பான்மை. தன்னுடைய விடுதலைக்குத்‌ 
தடையாக நாலு பக்கங்களிலும்‌ அடைத்துக்கொண்டு வாழ்‌. 
வைக்‌ குறுக்க மகேந்திரனிடம்‌ விநோதினிக்கு ஏற்பட்ட 
வெறுப்புக்கும்‌ பகைமைக்கும்‌ எல்லையில்லை. அத்த மகேந்திரனை. 
விலக்குவது இயலாத காரியம்‌ என்றும்‌ அவளுக்குத்‌ தெரிந்தது. 
தான்‌: இச்‌ சிறு வீட்டில்‌ மகேந்திரன்‌ அவளை அணு எதிரே 
உட்கார்ந்துகொள்வான்‌; இனமும்‌ புலனாகாத ஒரு வசியத்‌ 
துடன்‌ அணுஅணுவாக அவன்‌ முன்னேறுவான்‌. இந்த 
இருண்ட குழியில்‌, சமூகத்தை விட்டு விலகிய வாழ்வின்‌ சேற்‌: 
றில்‌, வெறுப்பு பிணைப்பு இவைகளின்‌ நடுவே தினமும்‌ போரா. 
டிக்கொண்டிருப்பது மிகவும்‌ பயங்கரமானதல்லவா! விநோ- 
இனி தானாகப்‌ பு.ற்றைக்‌ ெறித்‌ தன்‌ கையால்‌ மகேந்திர 
னுடைய இதயத்தின்‌ அடிப்புரையிலிருந்து, பொறாமை 
யென்னும்‌ பெருநாக்குப்‌ படைத்த பாம்பை வெளிப்படுத்த 
விட்டாள்‌! இதன்‌ பிடியிலிருந்து தான்‌ தப்புவது எவ்வாறு. 
என்று அவளுக்குத்‌ தோன்றவில்லை. 

'விநோஇனியின்‌ இதயம்‌ வே.தனையில்‌ குமைந்து ந்தது. 
இந்த இருண்ட வீட்டினுள்‌ மகேந்திரனுடைய ஆசை அலைகள்‌. 
'வேறு ஓயாமல்‌ அடித்தன. இதைக்‌ கற்பனையில்‌ எண்ணும்போது 
அவளுடைய உள்ளம்‌ தவிப்பில்‌ ஆழ்ந்தது. வாழ்வில்‌ இதற்கு 
மூடிவு எங்கே? இவைகளிலிருந்து அவள்‌ எவ்வாறு வெளி 
வருவது? 

விதோதினியின்‌ மெலிந்து வெளுத்த மூகம்‌ மகேந்திர: 

வி. 14. 


210. விரோதினி: 


னுடைய. உள்ளத்தில்‌ பொருமைக்‌ கனலை மூட்டியது. 
விஹாரியின்‌ எண்ணத்திலிருந்து இந்தத்‌ தபஸ்வினியை மீட்கப்‌: 
போதுமான சக்தி அவனுக்கு இல்லையா? கழுகு பாய்ந்து வந்து, 
ஆட்டுக்‌ குட்டியைத்‌ தூக்கிப்‌ போக முடியாத வானளாவிய: 
மலையின்மேலும்‌ தன்‌ கூட்டுக்குக்‌ கொண்டு செல்லவில்லையா?' 
அதேபோல்‌ தனிமையில்‌ மகேந்திரன்‌ தன்‌ மென்மை பயந்த. 
இளம்‌ வேட்டையைத்‌ தன்‌ மார்பில்‌ ஒளித்துக்கொள்ளக்கூடிய: 
இடம்‌ இல்லையா? பொருமைக்‌ கனலின்‌ வேகம்‌ அவனுடைய 
ஆசையின்‌ தீவிரத்தை நான்கு மடங்காக்கியது. இனி ஒரு. 
கணமரவது விநோதினில்யக்‌ கண்‌ மறைவாக விட்டிருக்க 
அவனால்‌ முடியாது? விஹாரி என்ற பயங்கரத்தை அவ்வப்‌ 
போது ஒதுக்கித்‌ தள்ள வேண்டும்‌. அதற்கான துணிவு அவ 
னுக்குத்‌ துளியள்வேனும்‌ இல்லை: 

பிரிவின்‌ வேதனை பெண்களின்‌ அழகைப்‌ பின்னும்‌ அதக 
மாகச்‌ செய்கிறது என்று மகேத்திரன்‌ ஸம்ஸ்கிருதக்‌ கவிதை 
களில்‌ படித்திருக்கிறான்‌. விநோ இினியைக்‌ கண்டதும்‌ அதை: 
அவன்‌ அநுபவிக்கத்‌ தொடங்கவும்‌, சுகம்‌ கலந்த வேதனையின்‌. 
தீவிரமான தாக்குதல்‌ அவன்‌ உள்ளத்தைக்‌ கலக்கியது. 

விநோதினி கண நேரம்‌ கம்மென்றிருந்த பின்னர்‌, 
**நதநீர்‌ சாப்பிட்டுவிட்டு வந்தீர்களா?" என்று கேட்டாள்‌. 

“சாப்பிட்டுவிட்டு வத்தால்‌ என்ன! உன்‌ கையால்‌ இன்‌: 
னொரு கோப்பை கொடுக்கக்‌ கருமித்தனம்‌ செய்யஈதே! என்‌: 
கோப்பையை நிரப்பித்‌ தா.** 

விநோதினி மகேந்திரனுடைய களிப்பை வேண்டு 
மென்றே தடுப்பதுபோல்‌, '*விஹாரி பாபு இப்போது எங்கே 
இருக்கிறார்‌, தெரியுமா?'* என்றாள்‌. 

மகேந்திரனுடைய முகம்‌ நிமிஷத்தில்‌ மாறியது. '*அவன்‌ 
இப்போது கல்கத்தாவில்‌ இல்லையே!”” என்றான்‌. 

"அவர்‌ விலாசம்‌ என்ன?"* 
"அவன்‌ யாருக்கும்‌ சொல்லிவிட்டுப்‌ போ கவில்லையே!"" 
எவிசாரித்துத்‌ தேடினால்‌ இடைக்காதா?”* 

"எனக்கு அப்படி ஏதும்‌ அவசியம்‌ இல்லையே!?* 

**ஏதற்கும்‌ அவசியம்‌ தேவையா? இளமைமுதல்‌ நட்பு: 
இருந்ததல்லையா? அது போதாதா?! 

**விஹாரி சின்ன வயதுமுதல்‌ என்‌ நண்பன்தான்‌. ஆனால்‌: 
உன்னுடன்‌ அவன்‌ தொடர்பு சில நாட்கள்தான்‌. உனக்குத்‌ 
தான்‌ அவரியம்‌ அதிகம்‌ போல்‌ இருக்கிறது!" 

அதைப்‌ பார்த்தாவது உங்களுக்குக்‌ கூச்சமாக: 
இல்லையா? நட்பு எப்படி இருக்க வேண்டும்‌ என்பதை அத்‌: 
(தகைய நண்பரிடமிருந்துகூடக்‌ கற்றுக்கொள்ளவில்லையா?"* 











விநோதினி ரர்‌ 


**அதற்காக அவ்வளவு நான்‌ கவலைப்படவில்லை: ஆனால்‌. 
ஏமாற்றிப்‌ பெண்களின்‌ மனத்தைக்‌ கவருவது எவ்வாறு என்ற: 
வித்தையை அவனிடம்‌ கற்றுக்கொண்டிருந்தாலும்‌ இப்போது: 
உபயோகமாக இருக்கும்‌.” 

"*ஆசைப்பட்டால்மட்டும்‌ அதைக்‌ கற்றுக்கொள்ள 
முடியுமா? திறமை வேண்டாமா?* 

"குருவின்‌ விலாசம்‌ உனக்குத்‌ தெரிந்தால்‌ சொல்லி: 
விடேன்‌. அவரிடம்‌ போய்‌ மந்திரம்‌ கற்று வரு$நேன்‌. 
'இிறமையை அப்போது சோதிக்கலாம்‌, 

"*நண்பரின்‌ விலாசத்தைக்‌ கண்டு பிடிக்க முடியா 
விட்டால்‌, காதல்‌ என்ற பேச்சையே என்னிடம்‌ எடுக்க: 
வேண்டாம்‌. விஹாரி பாபுவிடம்‌ நீங்கள்‌ ' நடந்துகொண்ட 
தைக்‌ கவனித்தபின்‌ யார்தான்‌ உங்களை நம்புவார்கள்‌?” 

**என்மேல்‌ முழு நம்பிக்கை இருந்தால்‌ என்னை இவ்வாறு: 
அவமானம்‌ செய்யத்‌ துணிவிராது உனக்கு. என்‌ காதலில்‌. 
சிறிதாவது உனக்கு அவதம்பிக்தை மூண்டிருந்தால்‌ இன்று: 
எனக்கு இவ்வளவு தாங்க முடியாத வேதனை ஏற்பட்டிராது. 
வசமா காமல்‌ தப்பும்‌ விஹாரிக்கு வித்தை தெரியும்‌. அதை. 
இந்தத்‌ துரதிருஷ்டசாலிக்குக்‌ கற்றுக்‌ கொடுத்திருந்தால்‌ நண்‌ 
பனுக்கு ஏற்‌.ற உதவி செய்ததாக எண்ணலாம்‌." 

**விஹாரி பாபு மனிதர்‌; அதனால்தான்‌ அவர்‌ அப்படி. 
வசப்படாமல்‌ இருக்க முடிகிறது?” என்று விநோதினி தலை. 
மயிர்‌ முதுகில்‌ புரளச்‌ சாளரத்தின்‌ அருகிலேயே நின்றாள்‌. 
மகேந்திரன்‌ திடீரென்று எழுந்து முஷ்டியைக்‌ குவித்தவாறு 
கோபத்துடன்‌ உறுமினான்‌.  **என்னை இப்படித்‌ இரும்பத்‌: 
'இரும்ப அவமானம்‌ செய்ய எப்படித்‌ துணிவு வருறது. 
உனக்கு? இத்தனை அவமதப்புக்கும்‌ பலன்‌ உனக்குக்‌ இடைக்க 
வில்லை என்றால்‌, அது உன்‌ இறமையினாலா அல்லது என்‌ நல்ல: 
மனசு காரணமாகவா? என்னை மிருகமென்றே எண்ணியிரு. 
ஆனால்‌ இது துஷ்ட மிருகம்‌ என்பதை மறவாதே]ஒரே அடியாகத்‌: 
தாக்கத்‌ தெரியாத மிருகம்‌ என்று என்னை எண்ணிவிடாதே”” 
என்று அவன்‌ அவளுடைய முகத்தையே கணநேரம்‌ பார்த்து: 
நின்றான்‌. பின்னர்‌ அவன்‌, **விநோ த்‌! இங்கிருந்து. வந்துவிடு. 
நாம்‌ வெளியே போய்விடலாம்‌ மேற்கேயோ, மலைகளுக்கோ, 
உனக்கு எங்கு விருப்பமோ போசலாம்‌? இங்கு உயிருடன்‌. 
இருக்க இடம்‌ இல்லை? நான்‌ சாகிறேன்‌ இங்கு”” என்றான்‌. 

"வாருங்கள்‌, இப்போதே மேற்கே சளம்பிவிடலாம்‌."* 

**மேற்சே எங்கே போவது?'* 

*-ஏங்கேயும்‌ இல்லை; ஒரிடத்‌இல்‌ இரண்டு நாட்கள்‌ தங்கக்‌ 
கூடாது; சுற்றித்‌ திரியலாம்‌;'* 





218 வராதுண. 


**அதுவும்‌ நல்லது, இன்றிரவே போகலாம்‌. '* 

விநோதினி ஒப்புக்கொண்டதும்‌, மகேந்திரனுக்கா்க 
உணவு: சமைக்கச்‌ சென்ருள்‌. 

விஹாரியின்‌ செய்தி விநோ.இனியின்‌ கண்களில்‌ படீவில்லை. 
என்பதை மகேந்திரன்‌ கண்டுகொண்டான்‌. செய்தித்‌ தாளில்‌. 
மனத்தைச்‌ செலுத்துமளவுக்குக்‌ கவனம்‌ அவளிடம்‌ இல்லை. 
இந்தச்‌ செய்தி அவளுக்குப்‌ பின்னர்த்‌ தெரியுமோ என்ற அச்‌ 
சத்தில்‌ அன்று முழுவதும்‌ அவன்‌ கவலையுடன்‌ விழித்‌ 
திருத்தாள்‌. 


45 


விஹாரியைப்பற்றி ,விசாரித்துக்கொண்டு மகேந்திரன்‌ 
திரும்பி வருவான்‌ என்று எண்ணி வீட்டில்‌ அவனுக்காக உணவு 
தயாராகிக்‌ கொண்டிருந்தது. நேரம்‌ ஆவதைக்‌ கண்டு 
நோயுற்ற ராஜலட்சுமி கவலைப்படலானாள்‌. இரவெல்லாம்‌. 
தூங்காமல்‌ மிகவும்‌ சோர்ந்திருந்த அவள்‌, மகேந்திரனுக்காக 
(வேறு கவலைப்படுவது கண்டு ஆசா விசாரித்தபோது, மகேத்‌ 
'தரனுடைய வண்டி வந்துவிட்டது தெரிந்தது, வண்டிக்‌ 
காரனைக்‌ கேட்டதில்‌ விஹாரியின்‌ வீட்டிலிருந்து மகேந்திரன்‌ 
படல்டாங்கா வீட்டிற்குச்‌ சென்றதாக அவன்‌ சொன்னான்‌. 
அதைக்‌ கேள்வியுற்ற ராஜலட்சுமி சுவரின்‌ பக்கம்‌ இரும்பிப்‌' 
படுத்தாள்‌. ஆசா, அவளுடைய தலைமாட்டில்‌ கண்ணாடி பதுமை 
போல்‌ உட்கார்ந்து விசிறினாள்‌. மற்ற நாட்களில்‌ சாப்பிடச்‌ 
சொல்லி ஆசாவை வற்புறுத்தும்‌ ராஜலட்சுமி அன்று எதுவும்‌ 
சொல்லவில்லை. முதல்‌ நாளிரவு தன்‌ கடுமையான நோயைக்‌ 
கண்டும்‌ மகேந்திரன்‌ விநோதினியின்‌ ஆசையால்‌ ஓடியதன்‌. 
பின்னர்‌ அவளுக்கு உல௫ல்‌ எதைப்பற்றியும்‌ கேட்பதிலோ,, 
முயற்சி செய்வதிலோ, ஆசைப்படுவதிலோ பயனில்லை என்றே. 
தோன்றிவிட்டது. தன்‌ நோயை அவன்‌ மிகவும்‌ சாதாரண 
மாக எண்ணியிருக்கிறான்‌; மற்றச்‌ சமயங்கள்‌ போல்‌ இம்‌ 
முறையும்‌ தானாகவே குணமா$விடும்‌ என்று அவன்‌ சவலை 
யற்று இருக்கிறான்‌ என்று அவளுக்குப்‌ அரிந்தது. ஆனால்‌. 
அத்தக்‌ கவலையற்ற போக்கு அவளுக்கு மிகக்‌ கடுமையாகப்‌. 
பட்டது. காமவெறியில்‌ அவன்‌ எந்தவிதமான கடமைக்கோ, 
கவலைக்கோ மனத்தில்‌ இடமும்‌ அளிக்க விரும்பவில்லை. தாயின்‌ 
தோயையும்‌ கஷ்டத்தையும்‌ மிகவும்‌ சாதாரணமாகவே நினைத்‌ 


'விரோதினி 218. 


தான்‌. தாயின்‌ படுக்கையறையில்‌ கட்டுண்டு டெக்கப்‌ பயந்து: 
அவன்‌ வெட்கமின்றிச்‌ சிறிதளவு ஓய்வு உடைக்கவும்‌, 
விநோதினியிடம்‌ ஓடிவிட்டான்‌. உடல்நோய்‌ இரவேண்டும்‌. 
என்ற ஆசை ராஜலட்சுமிக்குச்‌ சிறிதளவும்‌ இராமல்‌ போய்‌ 
விட்டது. மகேந்திரன்‌ கவலைப்படாமல்‌ இருப்பது தவறு: 
என்பதை ரோஷத்துடன்‌ ருசுப்பிக்க முனைந்தாள்‌. 

மணி இரண்டிருக்கும்போது ஆசா உள்ளே வந்தாள்‌; 
**௮ம்மா/ மருந்து சாப்பிட நேரமாகிவிட்டது! என்றாள்‌. 
ராஜலட்சுமி பதில்‌ ஒன்றுமே சொல்லவில்லை. ஆசா மருந்து: 
கொண்டுவர எழுந்தபோது அவள்‌, **மருந்து வேண்டாம்‌. நீ 
போ! என்றாள்‌. 

ஆசாவுக்கு அவளுடைய ரோஷம்‌ : “புரிந்தது: அந்த 
ரோஷம்‌ மிகவும்‌ தீவிரமாக அவளுடைய உள்ளத்தைத்‌. 
தாக்கவே, ஆசாவினால்‌ அதற்குமேல்‌ இருக்க முடியவில்லை. 
அழுகையை அடக்கப்போய்‌ விம்மினாள்‌. ராஜலட்சுமி மெல்ல. 
ஆசாவின்‌ பக்கம்‌ திரும்பி அவளுடைய கையைத்‌ தன்‌ சரத்‌ 
தால்‌ தடவினாள்‌; **அம்மா/ நீ சின்னப்‌ பெண்‌: இன்னும்‌ சுகம்‌. 
காண உனக்குப்‌ பொழுது இருக்கிறது. எனக்காக நீ இனிக்‌ 
கஷ்டப்படாதே, அம்மா. நானும்‌ எத்தனையோ நாட்கள்‌ 
வாழ்த்தாகிவிட்டது. எதற்காக இன்னும்‌ உயிருடன்‌ இருக்க 
வேண்டும்‌?'* என்றாள்‌. 

இதைக்‌ கேட்ட ஆசாவின்‌ விம்மல்‌ அதிகமாகியது. அவள்‌. 
வாயைப்‌ புடைவைத்‌ தலைப்பினால்‌ அழுத்திக்கொண்டாள்‌. 

இவ்வாறு நோயாளியின்‌ வீட்டில்‌ அன்றைய இனம்‌: 
வேதனையுடன்‌ மெல்லக்‌ கழிந்தது. அத்த ரோஷத்தினிடை 
யிலும்‌ அந்த இருவரின்‌ உள்ளத்தில்‌ மகேத்திரன்‌ வந்துவிடு 
வான்‌ என்ற நம்பிக்கை இருந்தது. ஓசை கேட்கும்போதெல்‌ 
லாம்‌ அவர்களுடைய உடலில்‌ ஒரு சிலிர்ப்புத்‌ தோன்றுவதை: 
இருவருமே உணர்ந்தார்கள்‌. மெல்ல அந்த மங்கியது. பின்‌: 
கட்டில்‌ மாலையின்‌ மங்கு ஒளியில்‌ மலர்ச்சியில்லை; மறைக்க: 
இருளின்‌ போர்வையுமில்லை, அது வேதனையை .மிசவும்‌. 
கடினமாக்கும்‌; ஏமாற்றத்தையும்‌ வறண்ட வேதனையாக 
மாற்றும்‌ தன்மையீடையது; வேலைகளையும்‌, அவை மூலம்‌. 
மறதியைத்‌ தேடிக்கொள்ளும்‌ பலத்தையும்‌ அது போச்சடித்து: 
விடுகிறது. ஓய்வு, இயாகம்‌ இவற்றால்‌ பிறக்கும்‌ அமைதியை 
யும்‌ அது தருவதில்லை. வறண்ட அந்திப்‌ பொழுதில்‌ அந்த: 
அறையினுள்‌ ஆசா ஒரு விளக்கை ஏற்றிக்‌ கொணர்த்து வைத்‌ 
தாள்‌. ராஜலட்சுமி, **அம்மா, விளக்கு எனக்குப்‌ பிடிக்க. 
வில்லை, வெளியே எடுத்துப்‌ போ” என்றான்‌; 

ஆசா விளக்கை வெளியே எடுத்துச்‌ சென்று வைத்து: 





214 விநோகினி 


விட்டு வந்தாள்‌. இருட்டுச்‌ சற்றுக்‌ கனத்து அறையினுள்ளிருந்து 
வெளியிலும்‌ பரவியது: ஆசா ராஜல்ட்சுமியிடம்‌ மெல்ல, 
*1அம்மா, அவருக்குச்‌ சொல்லி அனுப்பட்டுமா?'* என்றாள்‌. 

ராஜலட்சுமி. உறுதியாக, '*வேண்டாம்‌, அம்மா, உன்‌ 
மேல்‌ ஆணையிட்டுச்‌ சொல்லுகிறேன்‌: மகேந்திரனுக்குச்‌ 
சொல்லி அனுப்பவேண்டியதில்லை'* என்றாள்‌. 

இதைக்‌ கேட்ட ஆசா வாய்‌ இறக்கவில்லை. அதற்குமேல்‌ 
அழக்கூட அவளுக்குச்‌ சக்தியில்லை. வெளியே வேலைக்காரன்‌. 
வந்து, '*அம்மா, பாபூவிடமிருந்து கடிதம்‌ வந்திருக்கறது”* 
என்றான்‌, 

இதைக்‌ கேட்ட ராஜலட்சுமிக்கு, *மகேனுக்குத்‌ இடீ 
ரென்று ஏதாவது உடம்போ? அதுதான்‌ வர முடியாமல்‌ கடிதம்‌: 
எழுதியிருக்கரானோ?” என்று தோன்றியது. குரலில்‌ வருத்த 
மூம்‌ பரபரப்பும்‌ தொனிக்க அவள்‌, '*பாரம்மா, அவன்‌ 
என்ன எழுதியிருக்கறுன்‌, பார்‌!** என்றாள்‌. 
ஆசா கைகள்‌ நடுங்க, வெளியே இருத்த விளக்கின்‌. 
ஒளியில்‌ கடிதத்தைப்‌ படித்தாள்‌. *சில நாட்களாக உடம்பு 
சரியாக இல்லை. அதனால்‌ மேற்கே பிரயாணம்‌ மேற்கொண்‌ 
டிருக்கறேன்‌” என்று அவன்‌ எழுதியிருந்தான்‌. அம்மாவின்‌ 
உடம்பைப்பற்றி அதிகம்‌ கவலைப்பட அவசியம்‌ இல்லை; 
அவளைச்‌ சரிவரக்‌ கவனித்துக்கொள்ளும்படி . அவன்‌ நவீன்‌. 
டாக்டரிடம்‌ சொல்லியிருந்தான்‌. இரவில்‌ தூக்கம்‌ வராவிட்‌ 
டாலோ, தலை வலித்தாலோ என்ன செய்வது என்றும்‌ அவன்‌ 
கடிதத்தில்‌ எழுதியிருந்தான்‌. இரண்டு டப்பாக்களில்‌ சுலபமாக: 
ஜீரணிக்கக்‌ கூடிய மருந்துகளையும்‌ மருந்துக்‌ கடையிலிருந்து 
வாங்கக்‌ கடிதத்துடன்‌ அனுப்பியிருந்தான்‌. தாற்காலிகமாக 
கிரிதி விலாசத்துக்குத்‌ தாயின்‌ உடம்பைப்பற்றி அவசியம்‌ 
தெரிவிக்கும்படி. பிற்குறிப்பில்‌ எழுதியிருந்தான்‌ மகேந்திரன்‌. 

இந்தக்‌ கடிதத்தைப்‌ படித்த ஆசா இிசைப்புற்று நின்றாள்‌? 
அவளுடைய வேதனையையும்‌ மீறிக்கொண்டு வெறுப்புத்‌ 
தலை தூக்கியது. இந்தக்‌ கொடிய செய்தியை அம்மாவிடம்‌. 
எவ்வாறு சொல்வது? 

ஆசா நேரமாக்குவது கண்டு ராஜ்லட்சுமிக்குக்‌ கவலை. 
வெதிகரித்தது. '*அம்மா, மகேன்‌ என்ன எழுதியிருக்கிறான்‌! 
சீக்ரம்‌ சொல்‌”! என்று அவள்‌ ஆவலுடன்‌ படுக்கையில்‌ 
எழுந்து உட்கார்ந்தாள்‌. 

ஆசா மெல்ல உள்ளே வத்து கடிதம்‌ முழுமையும்‌ படித்‌: 
துச்‌ சொன்னாள்‌. '*உடம்பைப்பற்‌.றி மகேன்‌ என்ன எழுதி. 
யிருக்கறான்‌? அத்த இடத்தை மட்டும்‌ படி!” என்றாள்‌. 
சாஜலட்சுமி. 








விநோதினி 215. 


ஆசா மீண்டும்‌ படித்தாள்‌: சில நாட்களாக " எனக்கு 
கடம்பு சரியாக இல்லை, அதனால்‌ நான்‌...” 

"*போதும்‌; போதும்‌. மேலே படிக்க வேண்டாம்‌. அப்படித்‌ 
தான்‌ அவனுக்கு இருக்கும்‌! இழட்டுத்தாய்‌ சாகவும்‌ இல்லை? 
வைத்துக்கொண்டு எரிச்சல்‌ மூட்டுகிராளல்லவா! நீ என்‌. 
உடம்பைப்பற்றி ஏன்‌ மகேந்திரனுக்குச்‌ சொன்னாய்‌? 
வீட்டிலே அறையின்‌ மூலையிலே படித்துக்கொண்டிருந்தான்‌[ 
எவருடனும்‌ ஒரு வம்பு தும்பு வைத்துக்கொள்ளவில்லை. நடுவில்‌, 
போம்‌ அம்மாவுக்கு உடம்பு என்று இளப்பி அவனை வீட்டை 
விட்டு விரட்டியதில்‌ உனக்கு என்ன சுகம்‌? நான்‌ இங்கே 
செத்தால்தான்‌ யாருக்கு என்ன குறைந்து போகும்‌? இவ்‌. 
வளவு கஷ்டப்பட்டும்‌ உனக்குப்‌ பு.த்‌இ வரவில்லையே!” என்‌ 
,ஐதும்‌ ராஜலட்சுமி படுக்கையில்‌ படுத்தாள்‌. 

வெளியே பூட்ஸின்‌ ஓசை கேட்டது. வேலைக்காரன்‌, 
**டாக்டர்‌ பாபு வந்திருக்காங்க!” என்றான்‌. 

டாக்டர்‌ ஒரு முறை கனைத்துவிட்டு அறையின்‌ உள்ளே 
வந்தார்‌. ஆசா பரபரவென்று முசுக்கை இழுத்துவிட்டுக்‌ 
சொண்டு கட்டிலின்‌ மறைவில்‌ நின்றாள்‌. **உங்களுக்கு என்ன. 
உடம்பு, சொல்லுங்கள்‌** என்றுர்‌ டாக்டர்‌. 

ராஜலட்சுமி கோபத்துடன்‌, **என்ன உடம்பு! மனுஷ்‌ 
யனைச்‌ சாகக்கூட விட மாட்டீர்களா? உங்கள்‌ மருந்தைத்‌ 
இன்றால்‌ சிரஞ்சீவி யாகவிடுவேனா?'' என்றாள்‌. 

டாக்டர்‌ ஆறுதல்‌ கூறும்‌ குரலில்‌, **சிரஞ்சீவியாகா. 
விட்டாலும்‌ கஷ்டத்தைக்‌ குறைக்க ஏதோ...” என்று ஆரம்‌. 
பித்தார்‌. 

**கஷ்டங்களுக்கெல்லாம்‌ முன்பு நல்ல மருந்து இருந்தது; 
அப்போது விதவைகள்‌ உடன்கட்டையேறிச்‌ சாவார்களாம்‌3 
இப்போது கட்டுண்டு சாக அடிப்பதுதான்‌ மிச்சம்‌, போங்கள்‌ 
டாக்டர்‌ பாபு, எனக்கு வீணாக எரிச்சல்‌ மூட்டா,ீர்‌!! எனக்குத்‌ 
,தனிமைதான்‌ வெண்டும்‌.*” 

டாக்டர்‌ தயங்கெவாறு, **உங்கள்‌ நாடியை ஒரு 
தடவை...” என்றார்‌: 

ராஜலட்சுமிக்கு' எரிச்சல்‌ அதிகமாகியது; *'போம்‌ என்‌ 
ரல்‌..! என்‌ நாடி நன்றாகத்தான்‌ இருக்கறது; இது சக்கரம்‌: 
தளரும்‌ என்ற நம்பிக்கை இல்லை!” என்றாள்‌. 

டாக்டர்‌ வேறு வழியின்றி வெளியேறி ஆசாவைக்‌ கூப்‌ 
பிட்டனுப்பினார்‌: அவளிடம்‌ தலீன்‌ டாக்டர்‌ வியாதியின்‌: 
வரலாறுகளைக்‌ கேட்டுக்கொண்டார்‌. விஷயங்களை முற்றும்‌. 
தெரிந்துகொண்ட பின்னர்‌ மீண்டும்‌ அவர்‌ அறையினுள்‌. 
சதநுழைந்தார்ற இதோ பாருங்கள்‌: மகேந்திரன்‌ உங்கள்‌: 











816. விரோதினி. 


பொறுப்பு முழுவதையும்‌ என்னிடம்‌ விட்டுச்‌ சென்‌ றிருக்கருன்‌. 
உங்களுக்கு வைத்தியம்‌ பார்க்க என்னை விடாவிட்டால்‌, 
அவன்‌. மனம்‌ கஷ்டப்படும்‌'* என்றார்‌. 

மசேந்திரனுடைய மனம்‌ கஷ்டப்படும்‌ என்றா சொல்‌: 
ராஜலட்சுமிக்குக்‌ கேலிச்‌ சொல்லாகப்‌ பட்டது, '*மகேனுக்காக 
நீர்‌ கவலைப்பட வேண்டியதில்லை. உல௫ல்‌ எல்லாரும்‌ கஷ்டம்‌: 
அநுபவிக்க வேண்டியதுதான்‌. இந்தக்‌ கவலை மகெனை அதிக: 
மாகப்‌ பாதிக்காது. நீர்‌ போகலாம்‌. என்னைச்‌ சற்றுத்‌ தூங்க: 
விடுங்கள்‌!'* என்றாள்‌. அவள்‌. 

* நோயாளிக்கு எரிச்சல்‌ அளிப்பது கூடாது என்று டாக்ட 
ருக்குத்‌ தெரியும்‌, அவர்‌ மெல்ல வெளியே வந்து ஆசாவிடம்‌. 
செய்யவேண்டிய கடமைகளைக்‌ கூறிச்‌ சென்றார்‌. 

ஆசா உள்ளே நுழைந்ததும்‌ ராஜலட்சுமி, **நீ போய்ச்‌ 
சற்று ஓய்வெடுத்துக்கொள்‌, அம்மா! நாளெல்லாம்‌ நோயாளி 
யுடன்‌ இருந்துவிட்டாய்‌, ஹாருவின்‌ அம்மாவைக்‌ கூப்பிடு. 
ப்க்கத்து அறையில்‌ அவள்‌ இருக்கட்டும்‌!” என்றள்‌. 

ஆசா ராஜலட்சுமியை நன்கு அறிவாள்‌. இது அன்புக்‌ 
கட்டளை அல்ல; இது அஇகார பூர்வகமான உத்தரவு, ஒடு: 
வதைத்‌ தவிர வேறுவழியில்லை: ஹாருவின்‌ அம்மாவை அனுப்பி. 
விட்டு இருளில்‌ தன்‌ அறையினுள்‌ சில்லென்ற தரையில்‌ ஆசா 
படுத்துக்கொண்டாள்‌. 

அன்றெல்லாம்‌ பட்டினி இருந்தும்‌ கஷ்டமும்‌ பட்ட அவள்‌ 
உடம்பு களைத்துக்‌ கடந்தது. அந்தப்‌ பேட்டையில்‌ ஒரு. 
வீட்டில்‌ நடுநடுவே கல்யாண மேளம்‌ வா௫த்தது. இதே 
சமயம்‌ மறுபடியும்‌ அது தொடங்கியது: அந்த இசையினால்‌ 
அசைவுற்ற இருட்குவை ஆசாவை அடுத்தடுத்துத்‌ தாக்குவது: 
போல்‌ இருந்தது. அவளுடைய விவாக இனத்தன்று நிகழ்ந்த. 
நுண்ணிய வரலாறுகள்‌ உயிர்‌ பெற்று இருண்ட வானில்‌ கனவுச்‌ 
சித்திரங்களாக நிறைந்தன. அன்றைய பிரகாசமான ஒளி, 
கூட்டம்‌, கலகலப்பு, மாலை மாற்றுதல்‌, புது உடைகள்‌, 
ஹோமத்‌ தீயின்‌ மணம்‌, ஐயம்‌, நாணம்‌, களிப்பு 
மூன்றும்‌ கலந்த இதயத்தின்‌ துடிப்பு யாவும்‌ நினைவுத்‌ இரை: 
யில்‌ தோன்றி அவளை வருத்தின. அத்துடன்‌ உள்ளத்தின்‌. 
வேதனையும்‌ பன்மடங்கு வலுப்பெற்றது. பஞ்ச காலத்தில்‌ 
ப்சிவாய்ப்பட்ட சிறுவன்‌ உணவுக்காகத்‌ தாயைத்‌ தாக்குவது. 
போல்‌, விழித்தெழுந்த அவ்வின்ப நினைவுகள்‌ தங்கள்‌ உணவுக்‌: 
காக அவஞடைய மார்பைத்‌ தாக்‌. அதற்குமேல்‌ 
அவளால்‌ படுத்திருக்க முடியவில்லை. கரங்‌ குவித்துக்‌ கடவுளை: 
வேண்டச்‌ சென்றபோது உலூல்‌ தனக்கென்று கண்கண்ட. 
தெய்வமாக விளங்கும்‌ தூய்மையும்‌ குளிர்‌ நோக்கும்‌ கொண்ட. 


விநோதினி ம ரத 


பெரியம்மாவின்‌ உருவம்‌ ஆசாவின்‌ கண்ணீர்‌ மல்க இதயத: 
தினுள்‌ எழுந்தது, குடும்பத்தின்‌ கஷ்ட நிஷ்டுரங்களுக்கு. 
நடுவே அந்தத்‌ தவமகளை அழைக்கக்‌ கூடாது என்று -இது. 
காறும்‌ அவள்‌ சபதம்‌ செய்துகொண்‌ டிருந்தாள்‌, ஆனால்‌. 
இப்போது அவளுக்கு வேறு வழியே தோன்றவில்லை, 
அவளைச்‌ சுற்றிலும்‌ கவிந்துள்ள கனத்த துயரச்‌ சுழலில்‌ 
சிறிதேனும்‌ இடைவெளியும்‌ காணவில்லை, ஆகவே, அவள்‌ 
அறையினுள்‌ விளக்கேற்றி மடியின்மேல்‌ காதெத்தை வைத்துக்‌ 
கொண்டு கண்ணீரைத்‌ துடைத்தவாறு எழுதலானாள்‌: 
**பெரியம்மா, உன்னைத்‌ தவிர இன்று எனக்கு எவரும்‌ 
இல்லை, ஒரு முறை வந்து உன்‌ மடியில்‌ இந்தத்‌ துரதிருஷ்ட 
சாலியை ஏற்றுக்கொள்‌, இராவிட்டால்‌ நன்‌ எப்படி உயிர்‌ 
வாழ்வேன்‌? இன்னும்‌ என்ன எழுதுவது என்று விளங்கவில்லை. 
உன்‌ பாதங்களில்‌ நமஸ்காரங்கள்‌... 
உன்‌ அன்புள்ள, 
சுனி. 


46 


அன்னபூரணி காசியிலிருந்து வத்ததும்‌ மெல்ல ராஜ. 
லட்சுமியின்‌ அறையினுள்‌ போய்‌ அவளை வணங்கப்‌ பாத 
தூளியைத்‌ தலைமேல்‌ வைத்துக்கொண்டாள்‌: நடுவே நிகழ்த்த 
யகை, பிரிவுச்‌ சச்சரவுகள்‌ இவற்றை மறந்து ராஜலட்சுமி. 
அன்னபூரணியைக்‌ கண்டதும்‌ இழந்த பொருளைப்‌ பெற்றது. 
போல்‌ மஒழ்ந்தாள்‌: உள்ளூற மனம்‌ தன்னை அறியாமலேயே 
அன்னபூரணியின்‌ வருகையை எதிர்பார்த்தது. அன்னபூரணி 
யைக்‌ கண்டதும்‌ தெளிந்தது. பல நாட்களாகத்‌ தான்‌ 
அநுபவித்த கஷ்டம்‌, கவலை எல்லாம்‌ அன்னபூரணி இராத 
குறையால்தான்‌ உண்டானவை என்று அவளுக்குத்‌ தெளிவாகப்‌ 
புரிந்தது. கணப்பொழுதில்‌ அவளுடைய வதங்கிய இதயம்‌ 
பழையபடி ஆடவிட்டது. மகேந்திரன்‌ பிறக்கு முன்னர்‌ இரு 
ஒரகத்திகளும்‌ மருமகளிராக இந்தக்‌ குடும்பத்தின்‌ சுகதுக்கங்‌: 
களைப்‌ பகிர்ந்துகொள்ள வந்தனர்‌; பூஜை, விழாக்கள்‌, 
வருத்தம்‌, பிரிவு எல்லாவற்றிலும்‌ சமமாகக்‌ கலத்து பழக 
அந்த நட்புப்‌ பல நாட்கள்‌ கழிந்தபின்னர்‌ ராஜலட்சுமியின்‌: 
உள்ளத்தை நிறைத்தது. பல காலங்களுக்கு - முன்‌ வாழ்வின்‌: 
தொடக்கத்தில்‌ பங்கு கொண்ட துணைவி மீண்டும்‌ நோய்ப்‌: 





818 விநோதினி 


படுக்கையில்‌ பக்கத்தில்‌ கூடினாள்‌. பழைய நாட்களின்‌ இன்ப 
துன்பங்களுக்கும்‌ நல்ல நிகழ்ச்சிகளுக்கும்‌ ஒரு நினைவுத்‌ இரை 
யாச விளங்கினாள்‌ அன்னபூரணி. எவன்‌ பொருட்டு அன்ன. 
பூரணியை ராஜலட்சுமி கடுமையாக எதிர்த்தாளோ, அவன்‌. 
தான்‌ இன்று எங்கே இருக்கிறான்‌! 

அன்னபூரணி நோயாளியின்‌ பக்கத்தில்‌ உட்கார்ந்து. 
அவளுடைய வலது கையைத்‌ தன்‌ கரங்களுள்‌ எடுத்துக்‌ , 
கொண்டாள்‌; **௮க்கா!* என்றாள்‌. 

**அன்னம்‌....', என்றாள்‌ ராஜலட்சுமி. அதற்குமேல்‌ 
"பேச அவளுக்கு நா எழவில்லை. கண்களிலிருந்து நீர்‌ பலபல 
வென்று உதிர்ந்தது. ஆசாவுக்கு இந்தக்‌ காட்சியைக்‌ காணத்‌ 
தாங்கவில்லை. * பக்கத்து அறையினுள்‌ போய்‌ உட்கார்ந்து 
அழுதாள்‌. 

ராஜலட்சுமி, ஆசா இவர்களிடம்‌ மகேந்திரனைப்பற்றிக்‌ 
கேட்க அன்னபூரணிக்குத்‌ துணிவில்லை. ஸாதுசரணரை அவள்‌. 
அழைத்தாள்‌. “மாமா! மகேன்‌ எங்கே?" 

ஸாதுசரணர்‌ மகேந்திரன்‌, விநோதனியினுடைய விவரங்‌ 
களை எல்லாம்‌ ஆதியோடந்தம்‌ தெரிவித்தார்‌. **விஹாரியின்‌ 
உ விஷயம்‌ ஏதாவது தெரியுமா?!” என்று அன்னபூரணி 
கேட்டாள்‌. 

**பல நாட்களாக அவன்‌ வரவில்லை. என்ன விஷயமோ 
சரியாகத்‌ தெரியாது."” 

“ஒரு தடவை விஹாரியின்‌ வீட்டுக்குப்‌ போய்‌ விஷயம்‌ 
தெரிந்துகொண்டு வாருங்கள்‌.” 

ஸாதுசரணர்‌ போய்த்‌ இரும்பி வந்தார்‌. **அவன்‌. 
வீட்டில்‌ இல்லை. பாலியில்‌ கங்கைக்கரையில்‌ தோட்டத்தில்‌: 
இருக்கிறானாம்‌'* என்றார்‌. 

அன்னபூரணி நவீன்‌ டாக்டரை அழைத்து நோயாளியின்‌. 
நிலையைத்‌ தெரிந்துகொண்டாள்‌. இதயத்தின்‌ பலவீனத்‌ 
துடன்‌ வயிற்று வலியும்‌ சேர்ந்துகொண்டு விட்டது. மரணம்‌. 
எப்போது வேண்டுமானாலும்‌ நேரலாம்‌, ஒன்றும்‌ சொல்ல. 
மூடியாதென்றார்‌ டாக்டர்‌. 

சாயங்காலமாக ஆக ராஜலட்சுமியின்‌ நோய்‌ அதிகமாவது: 
கண்டு அன்னபூரணி, '*௮க்கா, நவீன்‌ டாக்டரைக்‌ கூப்‌ 
பிடட்டுமா?'* என்றாள்‌. 

"வேண்டாமடி, நலீன்‌ டாக்டரால்‌ எனக்கு ஒன்றும்‌. 
'செய்ய முடியாது”* என்றாள்‌ ராஜலட்சு। 

**பின்‌, யாரைக்‌ கூப்பிட வேண்டும்‌, சொல்‌,”* 

*"ஒருதடவை விஹாரியை வரச்சொன்னால்‌ நல்லது.” 

அன்னபூரணியின்‌ மனம்‌ வேதனைப்பட்டது. . அன்றொரு: 











விநோதினி 819. 


நாள்‌ வெளியூரில்‌ இருளில்‌ அவள்‌ வாசலிலேயே விஹாரியை 
அவமதித்து விரட்டினார்‌. அந்த வேதனையை அவள்‌ 
என்றும்‌ மறக்கவில்லை. விஹாரி இனி, அவள்‌ வாயிலைத்‌ தேடி. 
வரமாட்டான்‌. இவ்வாழ்வில்‌ அந்த அவமதப்புக்குப்‌ பரிகாரம்‌ 
செய்ய முடியுமென்று அவள்‌ உள்ளம்‌ சற்றும்‌ நம்பிக்கை 
கொள்ளவில்லை. 

அன்னபூரணி மாடியில்‌ மகேந்திரனுடைய அறைக்குச்‌ 
சென்றாள்‌. வீட்டினுள்‌ இந்த இடந்தான்‌ அவளுக்குக்‌ களிப்‌: 
பின்‌ உறைவிடமாக இருந்தது. ஆனால்‌ அந்த அறையின்‌ 
களையே இன்று இல்லை. படுக்கைகள்‌ தாறுமாறாகக்‌ டெந்தன்‌5 
மாடிப்‌ பூந்தொட்டிகளுக்கு நீர்‌ ஊற்றுவார்‌ எவருமின்றிச்‌. 
செடிகள்‌ உலர்ந்து இடந்தன. அறையே, : பொலிவிழந்து 
தோன்றியது. 

பெரியம்மா மாடிக்குச்‌ சென்றதை உணர்ந்த ஆசா. 
மெல்ல அவளைப்‌ பின்தொடர்ந்தாள்‌. அன்னபூரணி அவளை 
மார்புறத்‌ தழுவி உச்ச மோந்தாள்‌. ஆசா மண்டியிட்டு 
அவள்‌ பாதங்களைப்‌ பன்முறை தொட்டுத்‌ தொட்டு வணங்‌ 
இனள்‌. “பெரியம்மா, எனக்கு ஆசி கொடு; பலம்‌ கொடு? 
மனிதனுக்கு இத்தனை கஷ்டம்‌ வரும்‌ என்று நான்‌ எப்போதும்‌ 
எண்ணியதில்லை, அம்மா! இன்னும்‌ எவ்வளவுதான்‌ பொறுக்க. 
முடியும்‌?”” என்றாள்‌ ஆசா. 

அன்னபூரணி அங்கேயே தரையில்‌ உட்காரவும்‌, ஆசா. 
அவளுடைய "காலடியில்‌ படுத்துவிட்டாள்‌. அன்னபூரணி 
ஆசாலின்‌ தலையை மடியில்‌ வைத்துக்கொண்டதும்‌, வாய்‌ 
இறவாமல்‌ சுரங்குவித்துத்‌ தெய்வத்தை நினைக்கலானாள்‌. 

அன்னபூரணியின்‌ அன்பு நிறைந்த மோனம்‌ ஆசிபோல்‌. 
ஆசாவின்‌ உள்ளத்தின்‌ உட்புரையினுள்‌ நுழைந்து பல நாட்‌ 
களுக்குப்‌ பின்னர்‌ அமைதியை எழுப்பியது. தன்‌ எண்ணம்‌ 
நிறைவேறிவிட்டது போல்‌ அவளுக்குத்‌ தோன்றியது. 
தன்னைப்போன்ற முட்டாளைத்‌ தெய்வம்‌ ஒதுக்கித்‌ தள்ளி 
னாலும்‌, பெரியம்மாவின்‌ பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளா. 
மல்‌ இருக்க முடியுமா? 

உள்ளத்தில்‌ ஆறுத்லும்‌ பலமும்‌ பெற்ற ஆசா, வெகு 
நேரம்‌ பொறுத்து நீண்ட பெருமூச்சுடன்‌ எழுந்து உட்கார்ந்து: 
கூறினாள்‌: **பெரியம்மா! விஹாரி பாபுவை வரச்சொல்லி ஒரு: 
கடிதம்‌ எழுதேன்‌."*, 

**சடிதம்‌ எழுதப்போவதில்லை.!* 

"பின்‌ அவருக்கு எப்படிச்‌ செய்தி அனுப்புவது?”* 

"ஈநாளை. நானே விஹாரியைக்‌ காணப்போகறேன்‌”” 
என்ருள்‌ அன்னபூரணி. 


கா 


விஹாரி மேற்கே அலைத்துகொண்‌ டிருந்தபோது, தனக்‌ 
கென்று ஏதாவது வேலை தொடங்கனாலொழிய மனம்‌ அமை 
யுருது என்று அவனுக்குத்‌ தோன்றியது. அதே நினைவாகக்‌ 
கல்கத்தா வந்ததும்‌ அவன்‌ ஏழைக்‌ குமாஸ்தாக்களின்‌ 9ூச்சை, 
சேவைகளின்‌: பொறுப்பை ஏற்றுக்கொண்டான்‌; வெயில்‌: 
நாளில்‌ குட்டையில்‌,இருக்கும்‌ மீன்‌ எஞ்சி நிற்கும்‌ சேற்றுநீரில்‌. 
வ்ற்றித்‌ தவிப்பதுபோன்றதுதான்‌ சொற்ப வருவாயுள்ள குடும்‌. 
பத்துடன்‌ சிறு சந்துகளில்‌ வ௫க்கும்‌ குமாஸ்தாக்களின்‌ நிலை. 
யும்‌. வாடி வ்தங்‌கிக்‌ கவலைப்பட்டு உழலும்‌ அந்தப்‌ "பெரிய 
மனிதர்‌களிடம்‌ வீஹாரிக்கு வெகு நாட்களாகவே கரணை 
உண்டு. அவர்களுக்கு மரத்தின்‌ நிழலும்‌, கங்கைக்‌ கரையில்‌: 
தாய காற்றும்‌ தானம்‌ அளிக்கத்‌ தீர்மானித்தான்‌ விஹாரி. 

பாலியில்‌ தோட்டம்‌ எடுத்துக்கொண்டதும்‌ சீன மேஸ்‌: 
"இரியின்‌ உதவியுடன்‌ சன்னஞ்று குடில்களை எழுப்பும்‌ பணி 
யைத்‌ தொடங்கினான்‌ விஹாரி. ஆனால்‌ அவன்‌ மனம்‌ அமைதி 
பெறவில்லை. வேலையில்‌ ஈடுபடும்‌ நாள்‌ நெருங்க தெருங்க, மனம்‌ 
கொண்ட தீர்மானத்திலிருந்து வேறுபடத்‌ தொடங்கியது. 
*இந்த வேலையில்‌ நிம்மதி இராது. இதில்‌ சுவையில்லை; 
பொலிவுமில்லை. இது வெறும்‌ வறட்டுச்‌ சுடைதான்‌* என்று: 
மனம்‌ அடித்துச்‌ சொல்லியது. வேலையின்‌ எண்ணம்‌ இதுவரை 
விஹாரியை இவ்வாறு வாட்டியதில்லை.. 

விஹாரிக்குத்‌ தேவை என்று எதுவுமே இராத காலமும்‌. 
இருந்தது. எதிரே எது கடைத்தாலும்‌ போதும்‌; அதாயாச 
மாக அவன்‌ அதில்‌ ஈடுபட்டுவிடுவான்‌. இப்போதோ, அவன்‌ 
மனத்தினுள்‌ ஒரு ப தலை தூக்கியது. அதைத்‌ இருப்தப்‌: 
படுத்தாமல்‌ வேறு எதிலும்‌ மனம்‌ ஈடுபட மறுத்தது. முன்‌ 
போல்‌ அவன்‌ ஒவ்வொன்றையும்‌ எடுத்து ஆராய்ந்தா. மறு 
கணமே அதையெல்லாம்‌ துறத்துவிட்டு விடுதலை பெற அலை. 
பாயும்‌ அவன்‌ நெஞ்சம்‌. 

விஹாரியினுள்‌ நிம்மதியாக உறகீகியிருந்தது இளமையின்‌: 
பெருக்கு. அதைப்பற்றி அவன்‌ எண்ணியதுமில்லை. அது 
விநோதனியின்‌ பொன்கரம்‌ பட்டு விழித்துக்கொண்டது. 
அப்போதுதான்‌ பிறத்த கருடன்போல்‌ அது தன்‌ இரையைத்‌ 
தேடி உலகெங்கும்‌ அலையத்‌ தொடங்கியது. அந்தப்‌ பசித்த 
உயிருடன்‌ இதுவரை விஹாரி பழக்கப்பட்டவனல்ல, அது 
அவனை அலைக்கழித்தது. அற்பாயுசுகளாக உழலும்‌ கல்கத்தா 
குமாஸ்‌தாக்களை வைத்துக்கொண்டு அவன்‌ என்ன செய்வது? 





விநோதினி 227. 


எதிரே ஆடிப்‌ பெருக்குடன்‌ ஓடியது கங்கையாறு, கார 
மூகில்கள்‌ நடுநடுவே எதிர்க்‌ கரையில்‌ அடர்ந்திருந்த மரங்‌ 
களின்மேல்‌ கவித்துகொள்ளும்‌.. ஆற்றின்‌ பெருக்கும்‌ உருக்கு 
இரும்பினால்‌ செய்த வாள்போல்‌ சில இடங்களில்‌ கருமையாகத்‌ 
தோன்றும்‌; சில இடங்களில்‌ தயைப்போல்‌ பளிச்சென்று. 
தெரியும்‌. புது மழையின்‌ இந்தக்‌ கொண்டாட்டம்‌ விஹாரி 
மின்‌ கண்களில்‌ படும்போதெல்லாம்‌, அவனுடைய இதயத்தின்‌ 
கவாடத்தைத்‌ இறத்துகொண்டு வானத்தின்‌ தண்ணிய நீல: 
வண்ணத்தினிடையே யாரோ தனிமையாக வந்து நிற்பது 
போல்‌ இருந்தது. ' குளித்தபின்‌ அடர்ந்து அலைபோல்‌ இருக்கும்‌ 
அவனுடைய கடுமையான தலைமயிரை யாரோ தொடுவது 
போல்‌ இருக்கும்‌: சிதறிக்‌ கடந்த வானின்‌ இரணங்களையெல்‌. 
லாம்‌ ஒன்று கூட்டி யாரோ கண்‌ கொட்டாமல்‌ பரிதாபமாகத்‌ 
,தன்‌ முகத்தையே நோக்குவதுபோல்‌ அவனுக்குத்‌ தோன்றியது. 

சுகமும்‌ அமைதியுமாக முன்பு கழித்த காலம்‌ இப்போது 
'விஹாரிக்குக்‌ குறைவென்றே பட்டது. இப்படி எத்தனையோ. 
மேகம்‌ கவிந்த அந்திப்‌ பொழுதுகள்‌, நிறைமதி இரவுகள்‌ 
அவன்‌ வாழ்வில்‌ வந்து போயின. அமுதம்‌ நிறைந்த பாத்திரத்‌: 
துடன்‌ அவை அவனுடைய இதயக்‌ கதவருகே வந்து! 
கம்மென்று திரும்ப வேண்டியிருந்தது. இடைக்க முடியாத 
அந்தச்‌ சுப நோக்கங்களில்‌ எத்தனை இசைகள்‌ தொடங்காமல்‌, 
.நின்றனவோ, , எத்தனை விழாக்கள்‌ முடிவின்றி மங்களவோ,, 
இவற்றிற்கு ஒர்‌ அளவில்லை. விஹாரியின்‌ பழைய நினைவுகளை 
எல்லாம்‌, விநோஇனி தான்‌ கொடுக்கவந்த ஒரே முத்தத்தின்‌. 
மூலம்‌ ஒன்றுமே இராமல்‌ செய்துவிட்டாள்‌. அவற்றில்‌ இன்று: 
ஒருவிதப்‌ பற்றுதலும்‌ அவனுக்கு இல்லை. மகேந்திரனின்‌ 
'நிழலைப்போல்‌ விஹாரி இதுவரை எப்படித்தான்‌ காலங்‌ 
கழித்தானோ? அதனால்‌ ஏதாவது பலன்‌ அவனுக்குக்‌ 
இடைத்ததா? காதலின்‌ தவிப்பினால்‌ வானம்‌, நீர்‌, வையம்‌ 
இவற்றின்‌ நடுவிலிருந்து இவ்வாறு ஓர்‌ இசை எளம்பும்‌ என்று 
அந்த அப்பாவி விஹாரி இதுவரை அநுமானங்கூடச்‌ செய்தவ 
னல்ல. தன்‌ இரு கரங்களால்‌ அணைத்து அவனை ஒரு கணத்தில்‌: 
இத்த அபூர்வமான ஒளி உலகுக்குக்‌ கொணர்ந்த விநோ. 
'தினியை அவனால்‌ எப்படி -மறக்க முடியும்‌? அவளுடைய 
பார்வையும்‌ ஆவலும்‌ இன்று எங்கும்‌ நிறைந்து தோன்றின. 
வேதனை நிறைத்த : அவளுடைய பெருமூச்சு விஹாரியின்‌: 
'உதிரத்தினுள்‌ அலையெழுப்பியவாறு இருந்தது. அவளுடைய 
யரிசத்தின்‌ இளவெம்மை விஹாரியை அணைத்தவாறு அவ. 
னுடைய இதயத்தைச்‌ சிலிர்க்கச்‌ செய்தது. 

இருந்தும்‌, அவன்‌ விநோதினியைவிட்டு இவ்வளவு. 





322. விகோகினி. 


தொலைவில்‌: விலகி நிற்பானேன்‌? விஹாரிக்கு விநோதினி 
அளித்த இன்பச்‌ சுவையை உலூலிருந்துகொண்டே அவ. 
ஞடன்‌ எந்தத்‌ தொடர்புகொண்டு அநுபவிப்பது என்று: 
அவனால்‌ நினைக்க முடியவில்லை. தாமரை மலரைப்‌ பறிக்கச்‌ 
சென்றால்‌ சேறுதான்‌ எழுந்தது. என்னவென்று அவளை எங்குக்‌ 
கொணர்ந்து திறுத்துவது? அழகு பயங்கரமாகாத இடம்‌ எது? 
தவிரவும்‌, மகேந்திரனுடன்‌ இது விஷயமாகச்‌ சச்சரவு நேரிட 
லாம்‌; அதனால்‌ இது பின்னும்‌ கோரமான உருவெடுத்துக்‌. 
கொள்ளும்‌. இதை, விஹாரியிஞல்‌ நினைத்துப்‌ பார்ச்சவும்‌ 
முடியவில்லை. அதனால்தான்‌ அவன்‌ கங்கைக்‌ கரையின்‌ தனிமை. 
யில்‌ உலகன்‌ நடுவே தனது மான$க தெய்வத்தை நிறுத்தத்‌ தன்‌. 
இதயத்தையே -நறும்புசையாக எரித்துக்கொண்டிருந்தான்‌.. 
தன்‌ கனவு வலைகள்‌ சதையுமோ என்று அஞ்சியே அவன்‌ 
கடிதம்‌ எழுதி விநோதனியின்‌ செய்தியை அறிய முற்படவில்லை. 

தோட்டத்தின்‌ தென்னண்டைப்‌ பக்கம்‌ கனிகள்‌ குலுங்கி. 
திற்கும்‌ கொய்யாச்‌ செடியின்‌ ழே மேகம்‌ சூழ்ந்த காலை 
நேரத்தில்‌ விஹாறி நினிறிருந்தான்‌. எதிரே ன்னஞ்சிறு 
படகுகள்‌ போய்‌ வந்துகொண்டிருந்தன. அவற்றையே ஏதோ 
நினைவுடன்‌ பார்த்துக்கொண்டிருந்தான்‌. பொழுது மெல்ல 
ஏறியது. வேலைக்காரன்‌ உணவு தயாரிப்பதா, வேண்டாமா. 
என்று கேட்டபோது விஹாரி, :*இப்போது உடக்கட்டும்‌'” 
என்றான்‌. மேஸ்திரி ஏதோ சல முக்கியமான யோசனைகள்‌. 
கேட்க அவனை அணுஇனான்‌. விஹாரியோ, “இன்னும்‌ சற்றுப்‌. 
பொறு”" என்றான்‌. 

இந்த வேளையில்‌ எதிரே அன்னபூரணி நிற்பது கண்டு. 
விஹாரி திடுக்கிட்டான்‌. பரபரவென்று எழுந்து தன்‌ கரங்க 
னால்‌ அவளுடைய கால்களைப்‌ பிடித்தவாறு தண்டனிட்டான்‌. 
அன்னபூரணி வலது கரத்தினால்‌ அன்புடன்‌ அவனுடைய 
உடம்பைத்‌ தடவினாள்‌: துயரம்‌ மண்டிய குரலில்‌, **விஹாரி, 
இப்படி இளைத்துப்‌ போய்விட்டாயே!** என்றாள்‌ அன்னபூரணி. 

*19தஇ, உன்‌ அன்பைப்‌ பெறத்தான்‌ இப்படி இளைத்து: 
விட்டேன்‌”' என்றான்‌ விஹாரிஃ: 

இதைக்‌ கேட்டதும்‌ அன்னபூரணியின்‌ விழிகள்‌ நீரை: 
-உஇர்‌த்தன. விஹாரி பரபரப்படைந்தான்‌. **இத்தி! நீ: 
'இன்னும்‌ சாப்பிடவில்லையே?** என்றான்‌. 

**இல்லை, இன்னும்‌ பொழுது ஆகவில்லை," 

*:வா, நான்‌ சமைக்க ஏற்பாடு செய்கிறேன்‌: இன்று பல: 
காலம்‌ பொறுத்து நீ உன்‌ கையால்‌ சமைத்து எனக்குப்‌: 
பிரசாதம்‌ கொடு, சாப்பிட்டுப்‌ பிழைத்துப்‌ போகிறேன்‌?” 
என்றுன்‌ விஹாரி, 








விகோகினி 923. 


மகேந்திரன்‌ - ஆசா சம்பந்தமாக விஹாரி ஒரு பேச்சும்‌. 
எடுக்கவில்லை. அன்னபூரணி தன்‌ சைகளால்‌ ஒரு நாள்‌. 
வீஹாரிக்கு அத்தப்‌ பக்கம்‌ செல்லவிடாமல்‌ தடை எழும்பி 
விட்டாள்‌, ரோஷத்துடன்‌ அவனும்‌ அந்தத்‌ தடையை நிறை. 
வேற்றிவிட்டான்‌.. 

உணவானதும்‌ அன்னபூரணி, **விஹாரி, படகு துறை: 
யில்‌ தயாராக இருக்கறது; என்னுடன்‌ கல்கத்தாவுக்கு வா” 
என்றாள்‌. 
'நான்‌ அங்கு எதற்கு?”* 

** அக்காவுக்கு ரொம்ப உடம்பு; உன்னைப்‌ பார்க்க ஆசைப்‌: 
படுகிறாள்‌."” 

இதைக்‌ கேட்ட விஹாரிக்கு வாரிப்போட்டது. '*மகேன்‌. 
அண்ணா எங்கே?”* என்றான்‌. 

“அவன்‌ கல்கத்தாவில்‌ இல்லை. மேற்கே யாத்திரை 
போயிருக்கிறான்‌.!* 

இதைக்‌ கேட்டதும்‌ விஹாரியின்‌ மூகம்‌ மா.நியது. அவன்‌: 
கும்மென்று அடங்கினான்‌. 

**உனக்கு இதெல்லாம்‌ தெரியாதா?'* என்றாள்‌ அன்ன. 
பூரணி. 

“ஓரளவு தெரியும்‌. ஆனால்‌ முடிவு வரையிலும்‌ தெரி 
யாது." 

அன்னபூரணி, மகேந்திரன்‌ விநோதினியுடன்‌ மேற்கே 
சென்ற விஷமம்பற்றித்‌ தெரிவித்தாள்‌. இதைக்‌ கேட்டதும்‌. 
விஹாரியின்‌ சுண்ணுக்கு எங்கும்‌ மாறுதல்கள்‌ தோன்றின. 
விண்‌ மண்‌ யாவும்‌ பொலிவிழத்தன. கற்பனையில்‌ நிரம்பிய 
அந்தத்‌ இஞ்சுவை யாவும்‌ கைப்படைந்தன. “மாயாவிநோதினி 
அன்று அத்இப்பொழுது என்னுடன்‌ விளையாடிச்‌ சென்றாளா? 
அவளுடைய காதல்‌ மொழிகளும்‌, ஆத்ம சமர்ப்பணமும்‌: 
வெறும்‌ வேஷந்தானா? சொந்த ஊரைவிட்டுக்‌ கூச்சமின்றி 
மகேந்திரனுடன்‌ ஒன்றியாக மேற்கே சென்றுவிட்டாளா. 
அவள்‌? ௪! அவளும்‌ ஒரு பெண்ணா? ௪! நானுந்தான்‌ இருக்க 
றேனே - ஒரு கணமேனும்‌ அவளை நம்பிய மூடன்‌!” என்று: 
அவன்‌ தன்னையே நொந்துகொண்டான்‌. 

மேகம்‌ போர்த்த ஆடி மாத மாலைநேரம்‌; மழை ஓய்ந்த: 
பின்னர்‌ மூழு நிலவு வீசும்‌ இரவு) இவற்றின்‌ மாயம்‌: 
பொலிவு எங்கே? 





48 


தூயரப்படும்‌ ஆசாவின்‌ கண்முன்‌ : எவ்வாறு நிற்பது 
என்று யோடத்தான்‌ விஹாரி. வாயிலினுள்‌ நுழைந்ததும்‌, 
'தலைவனற்ற வீட்டினுள்‌ மண்டியிருந்த வேதனை அவனை ஒரு 
கணத்தில்‌ கவித்துகொண்டது. வீட்டு வேலைக்காரன்‌, வாயில்‌. 
காப்போன்‌ இவர்கள்‌ பக்கமும்‌ மகேந்திரன்‌ பொருட்டு உண்‌: 
டான கூச்ச மிகுதியால்‌ விஹாரி நிமிர மூடியாமல்‌ தலை குனித்‌ 
தான்‌. முன்போல்‌ தண்ணிய குரலில்‌ பழகிய வேலையாட்களைக்‌ 
குசலம்‌ விசாரிக்கவும்‌ அவனால்‌ முடியவில்லை. பின்கட்டின்‌ 
உள்ளே காலெடுத்து வைக்கவும்‌ அவன்‌ தயங்கினான்‌. உலூன்‌: 
கண்‌ முன்னர்‌ வெளிப்படையாக மகேந்திரன்‌ ஆசாவை மிகவும்‌ 
கடுமையான அவமதிப்புக்கு ஆளாக்கிவிட்டான்‌. பெண்களின்‌ 
கடைசி அணியையும்‌ பிடுங்கிக்கொண்டு ஜனங்களின்‌ கூரிய 
பார்வைக்கு முன்னர்‌ நிறுத்துவது போன்ற அவமானத்துக்கு 
ஆளா ஒளிவின்‌றி வெட்ட வெளிச்சத்தில்‌ வருந்திக்‌ குறுக. 
நிற்கும்‌ ஆசாவின்‌ முகத்தை எவ்வாறுதான்‌ அவனால்‌ காண 
. முடியும்‌? 
ஆனால்‌ இதைப்பற்றியெல்லாம்‌ யோசிக்கவோ, எண்ண 
மிடவோ அவனுக்குப்‌ பொழுதில்லை, பின்கட்டினுள்‌. 
நுழைந்ததுமே ஆசா பரபரவென்று வந்தா “சக்கர 
மாக வந்து அம்மாவைக்‌ சவனியுங்கள்‌; ' ரொம்பவும்‌ 
கஷ்டமாக இருக்கறது!* என்றாள்‌. 
விஹாரியுடன்‌ முதல்‌ முறையாக வெளிப்படையாக ஆசா 
இப்போதுதான்‌ பேசினாள்‌. சஷ்டகாலத்தில்‌ ஒரு சிறு அலையும்‌. 
பல தடைகளை யெல்லாம்‌ அடித்துக்கொண்டு போய்விடும்‌ 
தொலைவில்‌ வ9ப்பவர்களையும்‌ இடீரென்று வரும்‌ பெருக்கைப்‌' 
போல்‌ ஒரு குறுகிய கரையில்‌ ஒதுக்கிவிடும்‌ வன்மை அதற்கு: 
ண்டு. 
கூச்சமின்றி வேதனையுடன்‌ வந்த ஆசாவைக்‌ கண்டு. 
விஹாரி வருத்தம்‌ அடைந்தான்‌. மகேந்திரன்‌ தன்‌ குடும்பத்தை: 
எத்தகைய நிலைக்குக்‌ கொணர்ந்துவிட்டான்‌ என்பது இச்சிறு 
நிகழ்ச்சியிலிருத்தே வெளிப்பட்டது. கஷ்டம்‌ வந்தபோது 
வீடு பொலிவை இழப்பது போல்‌ வீட்டு லட்சுமியின்‌ நாண 
மென்ற அழகும்‌ நிற்க இயலாது. அது மறைய வேண்டிவத்தது. 
மறைவு, ஒளிவு, இடைவெளி, தயக்கம்‌ யாவும்‌ வில௫ச்‌ சென்‌: 
றன. அவற்றைக்‌ கவனிக்கத்தான்‌ பொழுது எங்கே! 
வீஹாரி ராஜலட்சுமியின்‌ அறையினுள்‌ நுழைத்தான்‌. 
மூச்சு விட முடியாமல்‌ இடீரென்று தவித்துக்கொண்டிருந்த 











விகோதினி 


ரசஜலட்சுமி ஓரளவு கஷ்டம்‌ குறையவே நிம்மதியுடன்‌. இருந்‌ 
தாள்‌, விஹாரி அவனை வணங்‌ப்‌ பாததூளியைத்‌ தலைமேல்‌. 
வைத்துக்கொண்டான்‌. ராஜலட்சுமி அவனுக்குப்‌ பக்கத்தில்‌ 
உட்காரும்படி சாடை காட்டினள்‌. பின்னர்‌ மெதுவாக, 
**எப்படி இருக்கருயடா, விஹாரி! இத்தனை நாளாக ஆளையே. 
காணோமே!"* என்றாள்‌. 

**அம்மா! உனக்கு கடம்பு என்று எனக்கு ஏன்‌ சொல்லி 
அனுப்பவில்லை? நான்‌ இவ்வளவு நான்‌ வராமல்‌ இருந்திருப்‌: 
பேனு?'* 

*1அது. எனக்குத்‌ தெரியாதாடா, அப்பா! உன்னைப்‌ 
பெற்றெடுக்கவில்லை; ஆனால்‌ உலஇல்‌ உன்னைவிட எனக்கு: 
நெருங்கியவர்‌ யார்‌ இருக்கிருர்கள்‌?'* என்று சொல்லும்போது 
ராஜலட்சுமியின்‌ கண்கள்‌ நீரைப்‌ பெருக்க. 

விஹாரி பரபரவென்று எழுந்து அலமாரியில்‌ இருந்த 
மருந்துப்புட்டிகளைப்‌ பார்க்கும்‌ சாக்கில்‌ தன்னை அடக்கிக்‌ 
கொள்ள முயன்றான்‌. பின்னர்த்‌ இரும்பிவந்து அவன்‌ ராஜ: 
லட்சுமியின்‌ நாடியைப்‌ பார்கிக முனைந்தபோது அவள்‌, 
*1நாடியை விட்டுத்‌ தள்ளூ: நீ ஏன்‌ இப்படி இளைத்துப்போம்‌. 
வீட்டாய்‌? சொல்லு'* என்று தன்‌ மெலிந்த கரங்களால்‌: 
'விஹாரியின்‌ கழுத்தைத்‌ தடவிப்‌ பார்‌.த்தாள்‌., 

1*உன்‌ கையால்‌ மீன்‌ கூட்டுச்‌ சாப்பிடாமல்‌ என்‌ எலும்பு. 
மறையவே மாட்டேனென்ிறது. நீ சக்ரம்‌ குணமா£ 
எழுந்திரு, * அதற்குள்‌ சமையலுக்கு ஏற்பாடு செய்றேன்‌.” 

ராஜலட்சுமி மங்கிய சிரிப்புடன்‌, சீக்கிரமாகவே உன்‌. 
ஏற்பாடுகளைச்‌ செய்யடா, அப்பா. ஆனால்‌ சமையலுக்கு அல்ல** 
என்று விஹாரியின்‌ கைகளைப்‌ பிடித்துக்கொண்டாள்‌. 
**விஹாரி! நீ சுல்யாணம்‌ செய்துகொள்ளடா. உன்னைக்‌ 
கவனித்துக்கொள்ள யாருமே இல்லை...அடி அன்னம்‌, ஆசா! 
,நீங்களாகத்தான்‌ பார்‌.த்து விஹாரிக்கு ஒரு கல்யாணம்‌ செய்து 
வையுங்களடி. பாரேன்‌! என்‌ செல்வத்தின்‌ உடம்பு எப்படி 
ஆ விட்டது!” என்றாள்‌. 

**நீ குணமாக எழுந்திரு, அக்கா; இது உன்‌ காரியம்‌, 
நீதான்‌ நடத்திவைக்க வேண்டும்‌. நாங்கள்‌ எல்லாரும்‌ கூடிக்‌ 
களிப்போம்‌'* என்றாள்‌ அன்னபூரணி, 

**எனக்கு எங்கே பொழுது இருக்கறது? விஹாரியின்‌ 
பொறுப்பு உங்கள்‌ கையில்தான்‌... அவனை எப்படியாவது. 
சுகமாக இருக்கச்‌ செய்வது உன்‌ பொறுப்பு. அவன்‌ கடனை 
என்னால்‌ நீர்க்க முடியவில்லை. ஆனால்‌ தெய்வம்‌ அவனை 
நன்றாகவே வாழச்‌ செய்யும்‌'* என்று விஹாரியின்‌ தலையில்‌ 
கை வைத்து ஆசி கூறினள்‌ ராஜலட்சுமி, 





226. விகோதிஸி: 


ஆசா அங்கு திற்க முடியாமல்‌ அழுவதற்காச வெளியே 
சென்றாள்‌.  அன்னப்ரூணி நீர்‌ நிறைந்த கண்களுடனேயே 
விஹாரியின்‌ மூகத்தை அன்புடன்‌ நோக்கனொள்‌:: 

ராஜலட்சுமிக்குத்‌ இடீரென்று ஏதோ நினைவு வந்தது: 

**அடியம்மா, ஆசா!” 

ஆசா உள்ளே வந்ததும்‌ அவள்‌, '*விஹாரிக்குச்‌ சாப்பிட 
ஏதாவது தயார்‌ செய்தாயா?”* என்று கேட்டாள்‌. 

அம்மா! உன்‌ இத்தச்‌ சாப்பாட்டுப்‌ பிள்ளையை வீட்டில்‌: 
எல்லாருக்கும்‌ தெரியும்‌. உள்ளே வந்‌.ததுமே பெரிய மீனுடன்‌. 
வாமி உள்ளே ஓடி வருவ்தைப்‌ பார்த்தேன்‌: இன்னும்‌ இந்த. 
வீட்டில்‌ என்‌ புகழ்‌ மறையவில்லை என்று தெரிந்துவிட்டது"”* 
என்று  விஹாரி ,இரித்துக்கொண்டே ஆசாவின்‌ பக்கம்‌: 
பார்த்தான்‌. 

ஆச்வுக்குக்‌ கூச்சம்‌ உண்டாகவில்லை: அவள்‌ அன்பு: 
கலந்த புன்னகையுடன்‌ விஹாரியின்‌ கேலிப்பேச்சை ஏற்றுக்‌- 
கொண்டாள்‌. விஹாரி இந்தக்‌ குடும்பத்தில்‌ எத்தகையவன்‌ 
என்பது அவளுக்கு முன்பு நன்றாகத்‌ தெரியாது. பல சமயங்‌ 
களில்‌ வேண்டாத விருந்தாளி என்றே அவனை அவமதஇத்தும்‌- 
இருக்கிறாள்‌. எவ்வளவோ வேளைகளில்‌ அவளுடைய வெறுப்பு, 
(தன்‌ செய்கைகள்‌ மூலமாகவே வெளிப்பட்டிருப்பதும்‌ அவளுக்‌. 
குத்‌ தெரியும்‌. அதற்கெல்லாம்‌ ஏற்பட்ட பச்சாத்தாபம்‌ அவளை 
அவன்மேல்‌ ஓர்‌ அக்கறையும்‌ அநுதாபமும்‌ கொள்ளச்‌ 
செய்தது. 

**அன்னம்‌! சமையற்காரர்‌. வேலையில்லை இது, நீயே 
(நின்று கவனித்துக்கொள்‌. இந்தப்‌ பிள்ளை வங்காளி; 
நிறையக்‌ காரம்‌ இராவிட்டால்‌ சாப்பிட மாட்டான்‌!" 

“உங்கள்‌ அம்மா விக்ரமபுரின்‌ பெண்‌: நீ நதியா ஜில்லு 
வைச்‌ சேர்ந்த பிள்ளையை வங்காளி என்று சொல்கிருயே? 
இது எனக்குப்‌ பொறுக்காது”" என்றான்‌ விஹாரி.! 

இதுபற்றிக்‌ கேலிப்‌ பேச்சுத்‌ தொடங்கியது. பல நாட்‌. 
களுக்குப்‌ பின்னர்‌ மகேந்திரனுடைய வீட்டில்‌ வேதனைப்பாரம்‌. 
சற்றுக்‌ குறைந்தது. 

ஆனால்‌ இவ்வளவு பேச்சுகளுக்கிடையேயும்‌ மகேந்திரனைப்‌: 
பற்றி எவரும்‌ பேச்செடுக்கவே இல்லை: முன்பெல்லாம்‌. 
விஹாரியிடம்‌ ராஜலட்சுமி மகேந்திரனைப்பற்றியே பேசுவது. 
வழக்கம்‌. மகேந்திரனும்‌ அது விஷயமாக ராஜலட்சுமியை எவ்‌: 
வளவோ பரிகாசம்‌ செய்ததுண்டு. அத்த ராஜலட்சுமி ஒருதரம்‌. 
கூட மகேந்திரனுடைய பெயரை எடுக்காதது கண்டு விஹாரி: 
உள்ஷூறத்‌ இகைப்பூற்றான்‌: 

ஈஜலட்சுமி சற்று உறங்கவும்‌, விஹாரி வெளியே வத்து. 


விநோதினி. ட: 


அன்னபூரணியிடம்‌, "அம்மாவுக்கு. உடம்பு மோசமாயிருச்‌ 
இறது'* என்றான்‌; 

11அதுதான்‌. தெளிவாகத்‌ தெரிகிறதே!” என்றவாறு. 
அன்னபூரணி தன்‌ அறைச்‌ சாளரத்தின்‌ அருகே உட்கார்ந்‌. 
தாள்‌. வெகு நேரம்‌ கம்மென்றிருந்த பின்னர்‌ அவள்‌, **ஒரு. 
தடவை மகேனை அழைத்து வருஒிருயா, விஹாரி! இனியும்‌: 
தாமதிப்பது சரியல்ல'* "என்றாள்‌. 

வீஹாறி சற்று தேரம்‌ பதில்‌ பேசவில்லை. பிறகு, **நீ 
சொன்னால்‌ நான்‌ அதை நிச்சயம்‌ செய்வேன்‌. அவன்‌ விலாசம்‌. 
யாருக்காவது தெரியுமா?'* என்றான்‌. 

**சரியாகத்‌ தெரியாது; தேடிப்‌ பிடிக்கவேண்டும்‌. 
விஹாரி, இன்னும்‌ ஒன்று உனக்குச்‌ சொல்றேன்‌: ஆசாவின்‌. 
முகத்தைப்‌ பார்‌. விநோ.இனியின்‌ வலையிலிருந்து மகேனை: 
விடுவிக்காவிட்டால்‌ அவள்‌ பிழைக்க மாட்டாள்‌. உள்ளத்தி. 
னுள்‌ மரணத்தின்‌ அம்பு பாய்த்திருப்பதை அவள்‌ முகத்தைக்‌ 
கண்டே நீ தெரிந்துகொள்ளலாம்‌.” 

'விஹாரி தனக்குள்‌ இப்படிக்‌ கூறிச்‌ சரித்துக்கொண்டான்‌: 
**பிறரை விடுவிக்க நான்‌ போகவேண்டும்‌; தெய்வமே! என்னைக்‌. 
காப்பவர்‌ யார்‌?** பின்‌, **விநோதினியின்‌ பிடியிலிருந்து. 
மகேனை என்றென்றும்‌ விடுவித்துவிட எனக்கு என்ன மந்திரம்‌: 
தெரியுமா, சித்தி? தாய்க்கு உடம்பு என்று இரண்டொரு 
நாட்கள்‌ அவன்‌ வ்லாம்‌. ஆனால்‌ மறுபடி இிரும்பமாட்டான்‌. 
என்று எப்படித்‌ இடமாகச்‌ சொல்வது?'” என்றான்‌. ட்‌ 

இதே சமயம்‌ அழுக்கடைந்த உடையுடன்‌ முசுக்கிட்ட 
வாறு ஆசா மெல்ல உள்ளே வந்து பெரியம்மாவின்‌ காலருகே. 
உட்கார்ந்துகொண்டாள்‌: ராஜலட்சுமியின்‌ உடம்பைப்பற்றி: 
அவர்கள்‌ பேசுகிருர்கள்‌ என்று தெரிந்ததும்‌ அவள்‌ ஆவலோ௫ 
அதைக்‌ கேட்க வந்தாள்‌. பதிவிரதையான ஆசாவின்‌ முகத்‌இல்‌ 
பரவிய வேதனைக்‌ குறியைக்‌ சண்டதும்‌ விஹாரியின்‌ உள்ளத்‌ 
'இினுள்‌ ஒரு பக்தி பிறந்தது: வே.தனையின்‌ கொதிநீரில்‌ குளித்த 
இந்தப்‌ பெண்‌ பழங்காலத்துப்‌ பத்தினிமகளைப்போல்‌ ஒரு, 
நிலைத்த மரியாதையைப்‌ பெற்றுவிட்டாள்‌: இவள்‌ சா.தாரணட்‌. 
பெண்‌ அல்ல. விடியஏத கவலைக்குள்ளான இவள்‌, புராணம்‌ 
கனில்‌ வரும்‌ பதிவிரதைகளுக்குச்‌ சமமாஒவிட்டாள்‌: 

விஹாரி ஆசாவிடம்‌ ராஜலட்சுமிக்கு பத்தியம்‌, மருந்து 
இவைகளைப்பற்றி எடுத்துச்‌ சொல்லிவிட்டு அவளை அனுப்பி 
ஞான்‌. பின்னர்‌ ஒரு நீண்ட பெருமூச்சுடன்‌, ''நான்‌ மகேந்இரனைக்‌. 
காப்பாற்றுகறேன்‌'? என்று அன்னபூரணியிடம்‌ சொன்னான்‌. 

மகேந்திரனுடைய பாங்கியில்‌ சென்று .விசாறித்த: 
போது அலாகாயாத்‌: இளையில்‌ அவன்‌ கொடுக்கல்‌ வாங்கல்‌. 








928 விநோதினி. 


தொடர்பு ஏற்படுத்திக்‌. கொண்டிருக்கும்‌ செய்தி வீஹாரிக்குக்‌: 
கிட்டியது. 


49. 


ஸ்டேஷனை அடைந்ததும்‌ விநோதினி நேராக இண்டர்‌ 
வகுப்புப்‌ பெட்டியில்‌ பெண்கள்‌ வண்டியில்‌ ஏறிக்கொண்டாள்‌: 
"அதென்ன! உனக்காக நான்‌ இரண்டாவது வகுப்பு டிக்கட்‌ 
'வாங்கியிருக்கறேனே!'' என்றான்‌ மகேந்திரன்‌. 

“*அவடியமில்லை, இதுவே எனக்குச்‌ செளகரியாக இருக்‌: 
கும்‌!" என்றாள்‌ விநோதினி. 

மகேந்திரனுக்கு வியப்பாக இருந்தது. விநோதினி இயல்‌: 
பரகவே சற்றுச்‌ சுகமாக இருக்க விரும்புபவள்‌. முன்பு ஏழைமை. 
யின்‌ சின்னங்கள்‌ எதுவும்‌ அவளுக்குப்‌ பிடிக்காமல்‌ இருந்தன. 
தன்‌ குடும்பத்தின்‌ வறுமையை ஓர்‌ அவமானமாகவே கருதிய 
வள்‌ அவள்‌. மகேத்திரனுடைய வீட்டில்‌ தங்கு தடையின்றிப்‌: 
பெருகும்‌ தாராளம்‌, உல்லாசமாக இருக்கத்‌ தேவையான உப 
கரணங்கள்‌, மற்றச்‌ சாதாரண மக்களைவிடப்‌ பணக்காரர்‌ என்ற: 
பெருமை இவை ஒரு காலத்தில்‌ விநோதினியின்‌ மனத்தை 
வசப்படுத்தின என்று அவன்‌ கருதினான்‌. சஷ்டப்படாமலேயே 
அவள்‌ இந்தச்‌ செல்வக்குவியலுக்கும்‌, இந்தச்‌ சுகம்‌, பெருமை 
களுக்கும்‌, எஜமானியாடு யிருக்கமுடியும்‌ என்ற கற்பனை 
அவளுடைய மனத்தைத்‌ தூண்டிவிட்டது. இப்போது அவள்‌ 
மகேந்திரனுக்கே எஜமானியாகும்‌ வேளை வந்துவிட்டது: 
வேண்டாமலேயே அவனுடைய செல்வம்‌ அவளுடைய சைக்கு 
வரக்‌ காத்துக்‌ இடத்தது. இந்த வேளையில்‌ அலட்சியமாகவும்‌ 
பிடிவாதத்துடனும்‌ அவள்‌ கஷ்டமும்‌ கூச்சமும்‌ நிறைந்த: 
வறுமையை ஏன்‌ ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌? எதற்கும்‌ மகேத்‌: 
'இரனைச்‌ சார்ந்து நிற்பதைக்‌ குறைத்துக்கொள்ள அவள்‌: 
எண்ணினள்‌. வெறிபிடித்த மகேந்திரன்‌ விநோதினியை 
அவளுடைய சொந்த இடத்தை விட்டு வாழ்நாள்‌ முழுவதும்‌. 
பிரித்து அழைத்து வந்துவிட்டான்‌. அவனுடைய கையிலிருந்து 
தன்‌ அழிவுக்கு மூலகாரணமாகத்‌ தோன்றும்‌ எதையும்‌ பெற. 
அவள்‌ விரும்பவில்லை. மகேந்திரனுடைய வீட்டில்‌ இருந்த 
வரையில்‌ அவள்‌ விதவையைப்‌ போல்‌ அவ்வளவு சகுடுமையான 
விரதத்தைக்‌ கடைப்பிடிக்கவில்லை. ஆனால்‌ இப்போது அவள்‌ 
எல்லா விதமான சுகவாழ்விலிருந்தும்‌ விலகியே நடந்தாள்‌. 


விநோதினி 829. 


ஒரே தடவை உண்டாள்‌; சற்றுப்‌ பருமனான துணிகளை அணிந்‌: 
தாள்‌. ஓயாமல்‌ ஊற்றுப்போல்‌ பெருகும்‌ சிரிப்பும்‌ கேலிப்‌: 
பேச்சுக்களும்‌ எங்கே போயினவோ! அவள்‌ வரவர அடங்‌. 
யும்‌, விலஇயும்‌, மறைந்தும்‌ இருப்பது கண்டு மகேந்திரன்‌ 
பயந்து, சாதாரணமான பேச்சைக்கூட அழுத்திச்‌ சொல்லத்‌ 
துணியவில்லை. அவனுக்கு வியப்பும்‌ கோபமும்‌ மேலிடவே, 
பொறுமை தளர்ந்தது. எட்டாத கொம்பில்‌ இருந்த பழம்‌ 
போன்ற என்னைக்‌ கஷ்டப்பட்டுப்‌ பறித்த விநோதினி மோந்து: 
கூடப்‌ பாராமல்‌ தரையில்‌ எறிவ௩னேன்‌?! என்று அவன்‌. 
எண்ணினான்‌. 

**எந்த ஊருக்கு டிக்கட்‌ வாங்கச்‌ சொல்லுகருய்‌?* 

**மேற்கே உங்களுக்கு இஷ்டமான இடத்துக்குப்‌ போக: 
லாமே! நாளைக்‌ காலை வண்டி எங்கு நிற்குமோ அங்கே இறங்க 
விடலாம்‌."” 

இப்படி யாத்திரை செல்வதில்‌ அவனுக்கு இஷ்டமே 
இல்லை. சுகத்துக்குத்‌ தடை நேரிட்டால்‌ அவனுக்குக்‌ கஷ்ட 
மாக இருக்கும்‌. பட்டணத்துக்குச்‌ சென்று நல்ல இடமாகத்‌ 
,தங்காவிட்டால்‌ அவன்பாடு இண்டாட்டந்தான்‌. தேடிப்‌ 
பிடித்த இடம்‌ தனக்குத்‌ தகுதியுள்ளதாகச்‌ செய்துகொள்ளக்‌' 
கூடிய ஆளல்ல மகேந்திரன்‌. அதனால்‌ அவன்‌ ரோஷத்துடனும்‌. 
வெறுப்புடனும்‌ வண்டியில்‌ ஏறிக்கொள்ள வேண்டியதாயிற்று. 
இன்னொரு பக்கம்‌ அவனுடைய மனத்தில்‌ பயமூம்‌ இருந்தது. 
எங்கேயாவது வழியில்‌ சொல்லாமல்‌ கொள்ளாமல்‌ விநோதினி 
இறங்கிச்‌ சென்று விடலாமல்லவா!! 

விநோதினி இவ்வாறு சனிக்கிரகம்‌ போல்‌ தானும்‌ சுழன்று 
மகேந்திரனையும்‌ ஆட்டுவித்தாள்‌. எங்கும்‌ அவனுக்கு ஓய்‌ 
வளிக்கவில்லை. வெகு சுலபமாக மக்களைச்‌ சொந்தமாக்கிக்‌ 
கொள்ளும்‌ இறமை விநோஇனிக்கு உண்டு, சக்ிரமாகவே 
வண்டியிலிருந்த மற்றப்‌ பிரயாணிகளுடன்‌ நட்புப்‌ பிடித்துக்‌: 
கொள்ளுவாள்‌ அவள்‌. தனக்குப்‌ பிடித்த இடத்தைப்பற்றிய 
விஷயங்களையெல்லாம்‌ இரஇத்துக்கொள்ளுவாள்‌. சத்திரத்‌: 
இல்‌ தங்‌, அங்கே ,பார்க்க வேண்டியவைகளை யெல்லாம்‌. 
நண்பர்களின்‌ துணையுடன்‌ பார்த்துவிடுவாள்‌. விதோ.இனிக்கு: 
ஒரு விதத்திலும்‌ உதவ முடியாமற்‌ போகவே மகேந்திரனுக்கு 
மானம்‌ போகும்‌ நிலைமை ஏற்பட்டது. டிக்கட்டு வாங்கத்‌ 
தருவதுதவிர அவனுக்கு வேறு வேலையில்லை. மற்‌.ற வேளைகளில்‌: 
அவனுடைய சுபாவமே அவனையும்‌, அவனுடைய செய்கைகளை 
யும்‌ பிய்த்தெடுத்தது. மூதலில்‌ ல நாட்கள்‌ அவன்‌ விநோதினி. 
யுடன்‌ தெருவில்‌ சுற்‌.றினான்‌. ஆனால்‌ நாளடைவில்‌ அது அவ: 
னுக்குக்‌ கசந்தது. அவன்‌ சாப்பிட்டுவிட்டுத்‌ தூங்க முயலு: 








890. விநோதினி 


வான்‌: விநோதினி நர்ளெல்லாம்‌ சுற்றித்‌ இரிவாள்‌. தாமான்‌. 
அன்பில்‌ வளர்ந்த ' மகேந்திரன்‌ இப்படித்‌ தெருவில்‌. 
இளம்புவான்‌ என்று எவருமே கற்பனைகூடச்‌ செய்திருக்க. 
மாட்டார்கள்‌. 

ஒரு நாள்‌ இருவரும்‌ அலாகாபாத்‌ ரெயில்‌ நிலையத்தில்‌: 
வண்டிக்காகத்‌ காத்து நின்றார்கள்‌. . ஏதோ எதிர்பாராத 
காரணத்தினால்‌ வண்டி வரச்‌ சற்றுத்‌ தாமதமாகயது. இதன்‌ 
'தடுவே வந்துபோகும்‌ வண்டிகளில்‌ இருந்த பிரயாணிகளை 
விநோதினி கூர்ந்து* ஈசவனித்தாள்‌. மேற்கே யாத்திரை 
செல்லும்‌ வழியே இடீரென்று யாரையாவது பார்க்கக்கூடும்‌ 
என்று அவளுக்கு ஆவல்‌ போலும்‌! அடைபட்ட சந்து வீட்டில்‌: 
(தனிமையாக ஒரு வித முயற்சியும்‌ இன்றிச்‌ சாவதைவிடத்‌ 
இனந்தோறும்‌ புது முயற்சியுடன்‌ இறந்த வெளியில்‌ கும்பல்‌: 
நடுவே அலைவதில்‌ சற்று அமைதியாவது இருக்கிறதல்லவா! 

இடீரென்று ஒரு சமயம்‌ ஸ்டேஷனில்‌ ஒரு கண்ணாடிப்‌ 
பெட்டியின்மேல்‌ விநோதினியின்‌ பார்வை செல்லவும்‌, அவள்‌. 
இடுக்கிட்டாள்‌. அந்தத்‌ தபாலாபீஸ்‌ பெட்டியினுள்‌, விவரம்‌ 
தெரியாத ஜனங்களுக்கு வந்த கடிதங்கள்‌ வைத்திருக்கும்‌; 
அத்தப்‌ பெட்டியிலிருந்த கடிதம்‌ ஒன்றில்‌ விஹாரியின்‌ பெயர்‌ 
அவளுடைய கண்களில்‌ பட்டது.  *விஹாரிலால்‌! என்ற 
பெயர்‌ அப்படி விசேஷமானதல்ல. அந்தக்‌ கடிதத்தில்‌ 
கண்ட விஹாரி விநோதினிக்கு வேண்டிய ஆள்தான்‌ என்று 
முடிவு சுட்டவும்‌ முடியாது. ஆனால்‌ அவள்‌ மனமோ விஹாரி 
யின்‌ முழுப்‌ பெயரைக்‌ கண்டதுமே சற்றும்‌ ஐயமின்றி அவன்‌. 
தான்‌ இதற்கு உரிமையாளன்‌ என்று தீர்மானித்தது. அதல்‌: 
கண்ட விலாசத்தை அவள்‌ மனப்பாடம்‌ செய்துகொண்டாள்‌. 
மிகவும்‌ வெறுப்புடன்‌ மகேந்திரன்‌ ஒரு. பெஞ்சியின்மேல்‌ 
உட்கார்த்திருந்தான்‌. விதோதினி அவனிடம்‌ வத்து, **அலாகா 
பாதில்‌ கொஞ்ச நாட்கள்‌ தங்கவேண்டும்‌'* என்றாள்‌. 

விநோதினி தன்‌ இஷ்டம்போல்‌ மகேந்திரனை ஆட்டி 
வைத்தாள்‌. ஆனால்‌ அவனுடைய படித்த உள்ளத்துக்கு 
வேண்டிய உணவைத்‌ தரவில்லை. இதனால்‌ அவனுடைய 
ஆண்மைக்கு இழுக்கே ஏற்பட்டது. அவனுடைய மனம்‌: 
எதிராகக்‌ கிளம்பவும்‌ செய்தது. அலாகாபாதில்‌ சில நாட்கள்‌. 
(தங்கி இளைப்பாறினால்‌ மேல்‌ என்றுதான்‌ அவனுக்கும்‌ 
இருந்தது. ஆனால்‌ தன்‌ மனப்போக்கின்படியே இருந்தாலும்‌: 
விநோதினியின்‌ இஷ்டம்போல்‌ சம்மதித்து விடாமல்‌ அவன்‌: 
மனம்‌ கோணிக்கொண்டது. அவன்‌ கோபத்துடன்‌, **வெளியே 
கஇளம்பியவன்‌, 'போய்த்தான்‌ தீருவேன்‌! இரும்பமாட்டேன்‌:* 
என்றான்‌. 


விநோதினி 294 


"நான்‌ வரமுடியாது.'* 
சரி, நீ தனியாக இரு: நான்‌ போடறேன்‌.” 
ஈஈநல்லது'* என்று விநோதினி மறு பேச்சின்றிக கூலி 
யாகச்‌ கூப்பிட்டுக்கொண்டு ஸ்டேஷனைவிட்டு வெளியேறினாள்‌: 

ஆண்மைப்‌ பிகுவுடன்‌ மகேந்திரன்‌ முகம்‌ கறுத்துப்‌ பெஞ்ச 
யில்‌ உட்கார்ந்திருந்தான்‌. விநோ.இனியைப்‌ பார்க்க முடிந்த: 
வரையிலும்‌ அவன்‌ அசையாமல்‌ இருந்தான்‌. அவள்‌ ஒரு: 
தடவைகூடத்‌ திரும்பிப்‌ பாராமல்‌ வெளியே போய்விடவே,, 
பரபரவென்று கூலியாகக்‌ கூப்பிஞ்டுப்‌ பெட்டி படுக்கை 
கஞடன்‌ அவளைப்‌ பின்பற்றிச்‌ சென்றான்‌. வெளியே வந்த 
போது விநோதினி ஒரு வண்டியில்‌ ஏறி உட்கார்த்திருந்தாள்‌. 
மகேந்திரன்‌ வாய்‌ திறவாமல்‌ மூட்டைகளை வண்டியில்‌ ஏற்றி 
விட்டு, வண்டிக்காரன்‌ பக்கத்தில்‌ போய்‌ உட்கார்ந்தான்‌: 
தன்னுடைய ஆண்பிள்ளைத்தனத்திற்கு இழுக்கு வரவே 
'விநோதினியின்‌ எதிரே வண்டியினுள்‌ முகம்‌ காட்ட அவனால்‌ 
முடியவில்லை. 

ஆனால்‌ வண்டி போய்க்கொண்‌ டிருந்தது. ஒரு ம்ணி 
'நேரமாகியது. பட்டணத்துப்‌ பக்கத்தை விட்டு வயல்காடுகள்‌ 
தொடங்கின. வண்டிக்காரனைக்‌ கேட்க மகேந்‌தரனுக்குக்‌ 
கூச்சமாக இருந்தது. ஏனென்றால்‌, வண்டியினுள்‌ இருக்கும்‌. 
பெண்பிள்ளைதான்‌ எஜமானி என்று வண்டிக்காரன்‌ நினைத்துக்‌. 
'கொள்வானே! அதுவும்‌ இந்த ஆண்பிள்ளையை அவள்‌ அவசிய 
மாக எண்ணி ஆலோசனைகூடச்‌ செய்யவில்லை என்றும்‌. 
அவனுக்குத்‌ தோன்றுமே! மகேந்திரன்‌, கோபம்‌ உள்ளுக்குள்‌. 
'ளேயே பொங்கச்‌ சுழலக்‌ கம்மென்று உட்கார்த்திருந்தான்‌. 

வண்டி யமுனையின்‌ சுரையில்‌ ஒரு பாதுகாப்பான 
தோட்டத்தினுள்‌ வந்து நின்றது. மகேந்திரன்‌ வியப்படைத்‌ 
தான்‌. இது எவருடைய தோட்டம்‌? இதன்‌ விலாசந்தான்‌. 
'விநோஇனிக்கு எவ்வாறு இடைத்தது? 

வீடு மூடிக்‌ கடந்தது: கூப்பிட்டபோது இழட்டு வாயிற்‌: 
காப்போன்‌ வெளியே வந்தான்‌? *' வீட்டுக்காரர்‌ பணக்காரர்‌. 
அருஒல்தான்‌ இருக்கிறார்‌. அவருடைய அநுமதி கிடைத்தால்‌ 
வீட்டில்‌ தங்கலாம்‌!” என்றான்‌ அவன்‌:: 

விநோதினி மகேந்திரனுடைய முகத்தை நோக்கினாள்‌: 
'இந்த அழயெ வீட்டைக்‌ கண்டதுமே மகேத்திரனுக்கும்‌ பிடித்‌ 
இருந்தது. நீண்ட காலத்துக்குப்‌ பின்‌ சில நாட்கள்‌ தங்கும்‌. 
எண்ணம்‌ அவனுக்கு மலர்ச்சியைத்‌ தந்தது. '*சரி வா, அந்த 
மனிதர்‌ வீட்டுக்குப்‌ போவோம்‌. நீ வெளியே வண்டியில்‌ 
காத்திரு. நான்‌ உள்ளே போய்‌ வாடகையைப்‌ பேசிக்கொண்டு 
வருகிறேன்‌'* என்றான்‌ அவன்‌; 





282. விநோதினி: 


**இனி என்னால்‌ 'சுற்ற முடியாது; நீங்கள்‌ போகலாம்‌3. 
தான்‌ இங்கேயே சற்று"ஓய்வு எடுத்துக்கொள்கிறேன்‌. பயப்‌: 
படத்‌ தேவையில்லை'! என்றாள்‌ விநோதினி, 

மகேந்திரன்‌ வண்டியில்‌ ஏறிச்‌ சென்றான்‌. விநோதினி 
அந்தக்‌ இழவனை அழைத்து அவனுடைய குழந்தைகள்‌ குட்டி. 
களைப்பற்றி விசாரித்தாள்‌: *அவன்‌ யார்‌? என்ன வேலை? 
அவனுடைய பெண்களுக்கு எங்கு விவாகமாகியது?' என்று கேட்‌ 
.டறிந்தாள்‌. அவனுடைய மனைவி காலமானதுபற்றிக்‌ கேட்ட 
தும்‌ அநுதாபம்‌ தொனிக்கும்‌ குரலில்‌, **அடடா! ரொம்பக்‌ 
கஷ்ட்ந்தான்‌ உங்களுக்கு! இந்தத்‌ தள்ளாத வயதில்‌ தனியாக 
உலகத்தில்‌ பக்கவேண்டி யிருக்கறதே! பார்க்கக்‌ கொள்ளக்‌ 
கூட எவரும்‌ இல்லையே/”* என்றாள்‌. பின்னர்ப்‌ பேச்சோடு பேச்‌ 
சாக, “ஜிஹாரிபாபு இங்கே இல்லையா?" என்றாள்‌. 

1-ஆம்‌, கொஞ்ச நாள்‌ இருந்தார்‌. உங்களுக்கு அவரைத்‌. 
தெரியுமா?” 

**அவர்‌ எனக்கு உறவு, 

இழவன்‌ சொன்ன ' அடையாளங்களைக்‌ கேட்டதும்‌: 
விதோதினிக்குச்‌ சற்றும்‌ சந்தேகம்‌ இராமல்‌ போய்விட்டது. 
கிழவனைக்‌ சொண்டு கதவைத்‌ இறக்கச்‌ செய்து விஹாரி எந்த: 
அறையில்‌ தூங்குவான்‌, எங்கு உட்காருவான்‌ எல்லாவற்றை. 
யும்‌ தெரிந்துகொண்டாள்‌. அவன்‌ போனதிமுதல்‌ அறைகள்‌. 
பூட்டிச்‌ இடந்தன. அதனால்‌ அறைகளில்‌ சண்ணுக்குத்‌. 
தெரியாமல்‌ அவனுடைய நடமாட்டம்‌ இருப்பதாகவே 
அவளுக்குப்‌ பட்டது: காற்றோடு அவை கலந்து விடவில்லை. 
விநோதினி இதயம்‌ நிரம்ப அந்தக்‌ காற்றை உட்கொண்டாள்‌. 
அந்தக்‌ காற்று அவளுடைய உடலெங்கும்‌ தடவியது. ஆனால்‌. 
விஹாரி எங்கே சென்றான்‌ என்ற விஷயம்மட்டும்‌ அவளுக்குக்‌. 
இடைக்கவில்லை. அவன்‌ இரும்பி வந்தாலும்‌ வரலாம்‌. 
தெளிவாக எதுவும்‌ தெரியாது, இழவன்‌ தன்‌ எஜமானனைக்‌. 
கேட்டுவந்து சொல்வதாக விநோஇனிக்கு ஆறுதல்‌ கூறினான்‌. 

(வாடகை முன்பணமாகக்‌ கொடுத்துவிட்டு மகேந்திரன்‌ 
அநுமதியுடன்‌ வந்து சேர்ந்தான்‌: 











விநோதினி 235. 


50 


மாலய மலையின்‌ சிகரங்களில்‌ பனிக்‌ கட்டி உர: 
யமுனைக்கு வற்றாத பெருக்கை அளிக்கின்றது. பல காலங்க 
எாகப்‌ பல கவிஞர்கள்‌ கூடி அத்த யமுனையைப்பற்றிப்‌ புனைந்த. 
கவிதைப்‌ பெருக்குகளும்‌ எண்ணில்‌ அடங்காதவை. இந்தக்‌ 
கவிதைப்‌ பெருக்கில்‌ பல வேறு சந்தங்கள்‌ தொனித்தன. 
இவற்றின்‌ அலை புரளும்‌ இசை, உள்ளத்தைச்‌ சிலிர்க்க வைத்து: 
உணர்ச்சிப்‌ பெருக்கால்‌ நிரப்பவும்‌ சக்‌இ வாய்ந்தது. 
சாயங்காலம்‌ மகேந்திரன்‌ யமுனைக்‌ கரையில்‌ வந்து. 
உட்சார்ந்தபோது, காதலின்‌ தீவிரம்‌ அவனுடைய பார்வையி 
தும்‌ பெருமூச்சிலும்‌ ஒவ்வோர்‌ இரத்தக்‌ குழாயிலும்‌, எலும்பு: 
களிலுங்கூட வெறியோட்டத்தை எழுப்பியது. வானில்‌: 
அந்திமங்கலின்‌ சூரிய கரணங்கள்‌ பொன்‌ வீணையில்‌ எவரும்‌ 
கேட்டிராத சோக தத்தை இசைப்புதுபோல்‌ இருந்த, 
ஜனநடமாட்டமே இராத அந்த மணற்‌ பரப்பில்‌ பல்வேறு 
நிறங்களுடன்‌ பகல்‌ மெல்லக்‌ கழித்தது. மகேந்திரன்‌ விழிகளைட்‌ 
பாதி மூடியவாறு காவிய லோகத்தில்‌ மாட்டுக்‌ குளம்பிலிருந்து: 
எழும்‌ தூசிகளின்‌ நடுவே பிருந்தாவனத்தின்‌ ஆநிரைகள்‌ 
தொழுவத்திற்குத்‌ திரும்பும்‌ அம்பா” என்ற ஒலியைக்‌ கேட்டுக்‌. 
கொண்டிருந்தான்‌. 
கார்முகில்கள்‌ வானெங்கும்‌ நிறைந்தன. அறிமுகம்‌ இரா த. 
இடத்தில்‌ இருளானது கடுமையான திரை மட்டுமல்ல; அதில்‌. 
விசித்திரமான இரகசியங்களும்‌ நிறைந்திருக்கும்‌. அதனுள்‌. 
இருக்கும்‌ ஓரளவு ஒளியோ அல்லது காணும்‌ உருவோ உச்ச 
ரிக்க முடியாத மொழியில்‌ பேசும்‌. எதிர்க்‌ கரையில்‌ தெளி: 
வற்ற வெண்ணிறமான மணற்‌ பரப்பு, அலையற்ற நீரின்‌ மைக்‌ 
கருமை, தோட்டத்தில்‌ அடர்த்து பரந்த வேப்ப மரத்தின்‌ 
நிச்சப்தம்‌, மரங்களே இரா.த மங்கலான நதியின்‌வளைத்த £ற்று, 
அத்தஆடிமாதத்து அத்திப்பொழுது யாவும்‌ குறிப்பீட இயலாத. 
தெளிவற்ற உருவெடுத்து மகேந்திரனைச்‌ சூழ்ந்துகொண்டன. 
பதாவளியில்‌ வரும்‌ கார்காலத்துக்‌ களவுச்‌ சேர்க்கை: 
மகேத்திரனுக்கு நினைவு வந்தது. காதலி வெளியே ளம்பி' 
யமூனையின்‌ கரையில்‌ தனியே வந்து நிற்கிறாள்‌. கடந்து 
செல்வது எவ்வாறு? **ஐயா! என்னை அக்கரைக்கு இட்டுச்‌ செல்‌: 
அங்கள்‌! இட்டுச்‌ செல்லுங்கள்‌' என்கிறாள்‌. மகேந்திரனின்‌ 
இதயத்தினுள்‌ அந்தக்‌ குரல்‌. எதிரொலிக்கிறது: “ஐயா! 
அக்கரைக்கு இட்டுச்‌ செல்லுங்க. 
ஆற்றுக்கு அப்பால்‌ இருளில்‌ வெரு தொலைவில்‌ நின்றிருந்‌. 








384 விநோதினி 


தாள்‌ அவள்‌: அபபடியருநதும மகேந்திரன்‌ அவளைத்‌ தெளிவா. 
கக்‌ கண்டான்‌, அவளுக்குக்‌ காலம்‌, வயது எதுவும்‌ இல்லை, 
அவள்‌ சாசுவதமான ஆயர்‌ மகள்‌. அவளை அவன்‌ அடையா 
எம்‌ கண்டுகொண்டான்‌. அவள்‌ விதோஇனியேதான்‌. பிரிவு, 
"வேதனை, இளமை இவற்றுடன்‌ அந்தக்‌ காலம்‌ தொடங்கி 
அவள்‌ யாத்திரை கிளம்பிப்‌ பல்வேறு இசைகளிலும்‌ சந்தங்களி 
லும்‌ புகுந்து இந்தக்‌ காலத்தின்‌ கரையை அடைந்திருக்கிறுள்‌! 
இன்று நடமாட்டமற்ற யமுனைக்‌ கரையின்மேல்‌ வானில்‌ அவ. 
ஞடைய குரல்தான்‌ தேட்டுறது: “ஐயா! என்னை அக்கரைக்கு 
இட்டுச்‌ செல்லுங்கள்‌.” பரிசுக்காக அவள்‌ இத்த இருளில்‌. 
இன்னும்‌ எத்தனை காலந்தான்‌ காத்து நிற்பாளோ, “ஐயா! 
என்னை அக்கன்ரக்கு இட்டுச்‌ செல்லுங்கள்‌! என்று கூவிக்‌: 
கொண்டு? 
மேகத்தின்‌ ஒரு பகுதி விலஇப்‌ பிறைமதி தோன்றியது. 
நிலவின்‌ மாய மந்திரத்தில்‌ கட்டுண்டு ஆறு, ஆற்றங்கரை 
வானம்‌ தொடுவானம்‌ யாவும்‌ இந்த உலகைவிட்டே அப்பால்‌. 
சென்றுவிட்டன. மண்ணுலகின்‌ தொடர்பே அங்கு இல்லை. 
காலப்பெருக்கே இற்றுவிட்டது. கடந்த காலத்தின்‌ வரலாறும்‌. 
மறைந்தது. எதிர்‌ காலத்தின்‌ நிகழ்ச்சிகளும்‌ மறைந்து 
விட்டன. வெள்ளி நிலவு பரத்த யமுனைக்‌ கரையில்‌ மகேந்‌ 
இரன்‌, விநோதினி இவர்களுடன்‌ நிகழ்காலம்‌ உலகன்‌ சட்ட 
இட்டங்களுக்கு அப்பால்‌ நிலைத்து நின்றது. 
மகேந்திரனுக்கு வெறி பிடித்துவிட்டது. விநோதினி 
தன்னை வெறுப்பாள்‌, நிலவு வீசும்‌ இரவில்‌ வானுலகைப்‌: 
போன்ற தனிமையைத்‌ திருமகள்போல்‌ நிரப்பமாட்டாள்‌. 
என்று அவன்‌ கற்பனைகூடச்‌ செய்யவில்லை; அந்தக்‌ சுணமே. 
எழுந்து விநோதினியைத்‌ தேடி வீட்டினுள்‌ சென்றான்‌. 
படுக்கையறைக்குச்‌ சென்றபோது அறையில்‌ மலர்களின்‌ 
மணம்‌ கமழ்ந்தது. இறந்த சாளரக்‌ கதவுகள்‌ மூலம்‌ நில 
வொளி வெளேரென்ற படுக்கையின்மேல்‌ வந்து படிந்தது; 
விதோதினி தோட்டத்து மலர்களைப்‌ பறித்துத்‌ தன்‌ குழற்‌: 
கற்றையிலும்‌ கழுத்திலும்‌ இடையிலும்‌ மாலையாக அணிந்‌ 
இருந்தாள்‌. மலர்களால்‌ அணிகலன்‌ பூண்ட அவள்‌, பூக்கள்‌ 
மலிந்து விளங்கும்‌ கொடிபோல்‌ படுக்கையில்‌ படுத்திருந்தாள்‌. 
மகேந்திரனுடைய வெறி இரு மடங்காகயது. அவன்‌ 
குரல்‌ அடைக்க, '*விநோத்‌! நான்‌ யமுனைக்‌ கரையில்‌ காத்‌இருந்‌ 
தென்‌. நீ இங்கு எதிர்பார்த்திருக்கறாப்‌ என்று வானின்‌ மதி 
“எனக்கு எடுத்துச்‌ சொல்லியது. அதனால்‌ நானே வந்துவிட்‌ 
டேன்‌!" என்றவாறு அவன்‌ படுக்கையில்‌ உட்காரச்‌ சென்றான்‌. 
விநோதினி இடுக்கிட்டுப்‌ பரபரவென்று எழுத்து வலது. 








விகோதினி 835 


கையால்‌ தடுத்தாள்‌: **போய்விடுக்கள்‌, இந்தப்‌ படுக்கையில்‌, 
உட்காராதீர்கள்‌!** 

படகு சட்டென்று மணல்‌ மேட்டில்‌ தட்டுப்பட்டது. 
போல்‌ மகேந்திரன்‌ இகைத்து நின்ரான்‌. வெகு நேரம்வரை 
அவனால்‌ பேசக்கூட முடியவில்லை. அவன்‌ தான்‌ சொன்னதைக்‌: 
கேட்கா இருப்பானோ என்று அஞ்சி விநோதினி படுக்கையை 
விட்டு இறங்கி வந்தா. 

"நீ யாருக்காக அலங்காரம்‌ செய்துகொண்டாய்‌? யாரை 
எதிர்பார்த்துக்‌ காத்திருக்கிருய்‌??* ஏன்று கேட்டான்‌ மகேந்‌ 
தரன்‌. 

விநோதினி தன்‌ மார்பை அழுத்திக்கொண்டாள்‌. 
*ஈநான்‌ யாருக்காக எதிர்பார்‌த்திருக்கறேனோ, அவர்‌ என்‌: 
இதயத்தினுள்‌ இருக்கருர்‌** என்றாள்‌. 
'அவன்‌ யார்‌? விஹாரியா?* 

**அவர்பேரை வாயில்‌ எடுத்துச்‌ சொல்லக்கூட 
'வேண்டாம்‌ நீங்கள்‌.” 

**அவனுக்காகத்தான்‌ இப்படி மேற்கே அலைகிருயா?" 

**அவருக்காகத்தான்‌.”" 

“இங்கு நீ காத்திருப்பதுங்கூட அவன்பொருட்டுத்‌: 
தானே!”: 

“அவர்‌ பொருட்டுத்தான்‌.”” 
அவன்‌ விலாசம்‌ இடைத்ததா?'" 
தெரியாது. ஆனால்‌ எப்படியாவது நிச்சயம்‌ கண்டு 
பிடித்துவிடுவேன்‌.'” 

“அதற்கு நான்‌ இடம்‌ தரமாட்டேன்‌. 

*-அப்படியே இடத்‌ தர வேண்டாம்‌. என்‌ உள்ளத்தில்‌: 
இருப்பவரை உங்களால்‌ வெளிக்‌ சனப்ப முடியாதே!** என்ற. 
தும்‌ விநோதினி கண்களை மூடிக்கொண்டு இதயத்தினுள்ளே 
'விஹாரியை ஒரு முறை எண்ணிப்‌ பார்த்தாள்‌. 

மலரணி புனைந்து விரகவேதனையில்‌ வாஜ்நிற்கும்‌ விநோ 
'இனியின்மேல்‌ மோகவெறியும்‌, அவளால்‌ அதற்கு நேரிட்ட 
தடையுமாசச்‌ சேர்ந்து மகேந்திரனுக்கு ஆத்திரத்தைக்‌ இப்பி 
விட்டன. அவன்‌ மு£ஷ்டியைக்‌ குவித்து, **கத்தியால்‌ களறி 
உன்‌ இதயத்தை விட்டு அவனை அகற்றுவேன்‌”' என்றுன்‌. 

விநோதினி சற்றும்‌ முகமாறுதலின்றி, **உன்‌ கா.தலைவிட்‌. 
உன்‌ கத்த என்‌ இதயத்தினுள்‌ சுலபமாக நுழையும்‌'* என்றாள்‌: 

**உனக்குச்‌ சற்றும்‌ பயமில்லையா? இங்கு உன்னை யார்‌. 
காப்பாற்றுவார்கள்‌?”* 
'நீதான்‌ என்னைக்‌ காப்பாற்றுவதற்கு இருக்கிறாயே! நீயே 
உன்‌ வெறியிலிருத்து என்னைக்‌ காப்பாற்றுவாம்‌. 


























236. நாதுண 


**இந்த அளவாவது நம்பிக்கையும்‌ அக்கறையும்‌ என்‌ 

மேல்‌ இருக்கிறதே!** 
அது... இராவிட்டால்‌ தற்கொலை செய்துகொண்‌ 
டிருப்பேன்‌: உம்முடன்‌ வெளியில்‌ வந்திருக்கவே மாட்டேன்‌.” 

**சாவதுதானே! இந்த நம்பிக்கையை என்‌ கழுத்தில்‌: 
சுருக்குப்‌ போட்டு என்னை ஊர்‌ ஊராக இழுத்துச்‌ சாக அடிப்‌ 
பானேன்‌? நீ செத்தால்‌ எவ்வளவு நன்றாக இருக்கும்‌, 
எண்ணிப்‌ பார்‌.' 

“அது. எனக்குத்‌ , தெரியும்‌. ஆனால்‌ விஹாரியின்‌ தம்‌. 
பிக்கை இருக்கிறவரையில்‌ நான்‌ சாசமுடியாது.* 

**நீசாகிற மட்டிலும்‌ என்‌ ஆசையும்‌ அடங்காது. எனக்‌: 
கும்‌ விடுதலை 'இல்லை. இன்றுமுதல்‌ மனப்பூர்வமாக நான்‌. 
கடவுளிடம்‌ உன்‌ மரணத்தையே கோரி வேண்டுவேன்‌. நீ 
எனக்கும்‌ வேண்டாம்‌; விஹாரிக்கும்‌ உரியவளாகக்‌ கூடாது. 
நீ போ! எனக்கு விடுதலை கொடு. என்‌ தாய்‌ அழுகறுள்‌. என்‌: 
மனைவி ' அழுகிருள்‌. அவர்களுடைய சண்ணீர்‌ என்னைத்‌ 
தொலைவிலிருந்து சுட்டுப்‌ பொசுக்குகிறது. நீ செத்துப்‌ போய்‌ 
உலல்‌ எவருக்கும்‌ எட்டாதவளாகப்‌ போனால்‌ ஒழிய, அவர்‌. 
களுடைய கண்ணீரைத்‌ துடைக்க எனக்கு ஒழிவிராது”” 
என்று மகேந்திரன்‌ வெளியே ஒடினான்‌. விநோதினி தனிமை 
யில்‌ தன்னைச்‌ சுற்றி எழுப்பிய கனவு வலை அறுந்துபோயிற்று... 

. அவள்‌ கும்மென்று வெளியே பார்த்தவண்ணம்‌ நின்றாள்‌. 
வானில்‌ ஒளிர்ந்த நிலவில்‌ இருந்த அமுதம்‌, அப்பால்‌ மணல்‌: 
வெளி, அதையொட்டிக்‌ கருமையான ஆற்றுவெள்ளம்‌, 
பின்னர்‌ அக்கரையின்‌ தெளிவற்ற காட்சிகள்‌ எல்லாம்‌ பெரிய 
வெள்ளைக்‌ கா௫தத்தில்‌ பென்ஸிலினால்‌ வரைந்த சித்திரம்போல்‌ 
சுவையிழந்து தோற்றின: 

மகேந்திரனை விநோதினி பலமாக இழுத்தாள்‌; அதே. 
போல்‌ புயல்‌ வேகத்தில்‌ வேருடன்‌ அவனைக்‌ களைந்து எறியவும்‌ 
செய்தாள்‌! இன்று அதை எண்ணி அவள்‌ உள்ளம்‌ பின்னும்‌ 
அலைச்சலுக்கு உள்ளாகியது. அவளிடம்‌ இத்தத்‌ இறமை இருக்‌ 
இறது. பின்னர்‌ விஹாரிமட்டும்‌ ஏன்‌ இத்த நிலவில்‌ பொங்‌: 
யெழும்‌ சுடலைப்போல்‌ அவள்‌ எதிரே வந்து பணியவில்லை?. 
காரணமின்றி எழுந்த காதலின்‌ வேகம்‌ இனமும்‌ அவ: 
(சடைய நினைவில்‌ வந்து தோன்றக்‌ காரணம்‌ என்ன? பின்னர்‌. 
'இன்னொரு வேதனை வெளியிலிருந்து அதை உலுக்கி நிறைவு. 
பெறாமல்‌ தடை செய்றது. ஏன்‌? இப்போது எழுந்த இந்தப்‌. 
பெரிய புரட்சியுடன்‌ வாழ்நாளெல்லாம்‌ அவள்‌ போராடு. 
வதா? இந்தப்‌ புரட்சியைத்தான்‌ அவள்‌ எவ்வாறு: 
அடக்குவது? 


விளேதினி 237 


"அன்று அவள்‌ அணிந்த மலர்‌ மாலைகளின்மேல்‌ மகேந்திர 
னது பார்வை பட்டது: அதனால்‌ அவள்‌ அவற்றைப்‌ பிய்த்‌ 
தெறிந்தாள்‌; அவளுடைய இறமை வீண்‌; முயற்சியும்‌ வீண்‌; 
வாழ்க்கையே வீணாகிவிட்டது! இந்தக்‌ காடு, நிலவு, யமுளைக்‌. 
கரை, அபூர்வமான பொலிவுடன்‌ திகழும்‌ உலகம்‌ யாவு] 
வீணே! 

இவ்வளவும்‌ அநாவரியமே! இருந்தாலும்‌, அவை இருந்த: 
இடத்திலேயே நிற்ின்றன. உலகத்தில்‌ எதற்கும்‌ ஓரளவு. 
மாறுதல்‌ ஏற்படவில்லை. நாளைய இனம்‌ சூரியன்‌-தோன்றத்‌. 
தான்‌ செய்வான்‌. உலகம்‌ தன்‌ சின்னீஞ்‌ சிறு காரியத்தையுங்‌. 
கூட மறக்காது, சற்றும்‌ அசைவின்றி வீஹாரி தொலைவிலேயே. 
பிராம்மணச்‌ றுவனுக்குக்‌ கல்வி புகட்டிக்கொண்டு. 
இருப்பான்‌, 

விநோ.இனியின்‌ கண்களிலிருந்து நீர்‌ வெடித்துக்கெர்ண்டு. 
வந்தது. தன்‌ பலம்‌, ஆவல்‌ இவைகளைக்‌ கொண்டு ஏதோ. 
கல்லைப்‌ புரட்டுகறாள்‌; அவள்‌ இதயம்‌ உலகத்தில்‌ மிதந்து' 
சென்றது. ஆனால்‌ அவளுடைய 'அதிர்ஷ்டமோ ஓர்‌ ஊரி 
அளவுகூட நகர மறுத்தது! 


51 


அன்றிரவு முழுவதும்‌ மகேந்திரன்‌ துயில்‌ கொள்ளவே. 
இல்லை. உடல்‌ சோர்ந்து விடியலில்‌ நன்றாகத்‌ தூங்கிவிட்டான்‌. 
மணி எட்டு அல்லது ஒன்பது இருக்கும்போது இடுக்கிட்டு. 
எழுந்து உட்கார்ந்தான்‌. கடந்த இரவின்‌ முடியாத வேதனை, 
உறக்கத்திலும்‌ உள்ளூற ஓடிக்கொண்‌ கருந்தது. விழித்துக்‌: 
கொண்டதும்‌ அந்த வேதனை அவனை வாட்டத்‌/தொடங்கியது. 
சற்று நேரத்துக்கெல்லாம்‌ கடந்த இரவில்‌ நடந்த யாவும்‌ தெனி 
வாய்‌ அவன்‌ மனத்தில்‌ எழுத்தன. காலை வெயிலும்‌, உறக்கம்‌ 
போதாததனால்‌ உண்டான சோர்வும்‌ சேர்ந்துகொள்ளவே, 
வாழ்வும்‌ உலகமும்‌ அவனுக்குச்‌ சுவையற்றவையாகத்‌ தோன்‌. 
நின. குடும்பத்தைத்‌ துறந்ததனால்‌ உண்டான சுஷ்டம்‌, 
கடமையை மீறியதால்‌ தோன்றிய ஆழ்த்த வேதனை, சுற்றிதீ 
திரியும்‌ இந்த வாழ்வின்‌ அலைச்சல்‌ இவைசுக£யெல்லாம்‌. 
அவன்‌ எதற்குச்‌ சுமந்து இரிய வேண்டும்‌? மயக்க வெறி 
இராத இந்த விடியலின்‌ வெளிச்சத்தில்‌, தான்‌. விநோ.தினியைக்‌ 
காதலிக்கவில்லை என்று மகேந்திரனுக்குத்‌ தோன்றிய, 








898 விகோதினி' 


வெளியே உலகம்‌ விழிப்புக்‌ கொண்டது; அவரவர்‌ பரபரப்‌: 
புடன்‌ தங்கள்‌ வேலைக்குச்‌ சென்றவாறு-இருத்தனர்‌. சுயமரியா 
தையைச்‌ சேற்றில்‌ தள்ளிவிட்டு, தன்னை வெறுக்கும்‌ ஒருபெண்‌: 
ணின்‌ காலடியில்‌ சோம்பேறித்தனமான வாழ்க்கையில்‌ கட்‌. 
டுண்டு. இடப்பது முட்டாள்தனம்‌ என்று அவனுக்குத்‌ தெளி 
வா௫யது; தீவிரமான ஓர்‌ உணர்ச்சிப்‌ பெருக்குக்குப்‌ பின்னர்‌ 
இதயத்தில்‌ சோர்வு நேரிடுவது இயல்பு. சோர்வுற்ற இதயம்‌ 
தன்‌ சோர்வுக்குக்‌ காரணமான விஷயத்தைச்‌ சற்று நேரம்‌. 
ஒதுக்கித்‌ தள்ள விரும்புகிறது: அத்த ஓய்வுக்‌ காலத்தில்‌: 
அடிப்புரையில்‌ மறைநீதிருந்த சேறும்‌ வெளியாகிறது. மோக: 
வெறியைக்‌ இளப்பிய பொருளின்மேல்‌ வெறுப்பும்‌ பிறக்‌ 
இறது. நாம்‌ , எதற்காக இவ்வாறு அவமானப்படுகறோம்‌ 
என்பது அவனுக்குப்‌ புரியவில்லை. 'எல்லா விதத்திலும்‌ நான்‌ 
விநோஇனியைக்‌ காட்டிலும்‌ உயர்ந்தவன்‌. இருந்தும்‌ இன்று, 
பலவிதமான கஷ்டங்களையும்‌ ஈனத்தனத்தையும்‌ ஏற்றுக்‌. 
கொண்டு வெறுக்கப்பட்ட பிச்சைக்காரன்‌ போல்‌ அவள்‌ பின்னா. 
லேயே சுற்றி அலைகிறேனே! இந்தப்‌ பைத்தியக்கார.த்‌தனத்தை: 
என்‌ மனத்தில்‌ எந்தப்‌ பேய்‌ புகுத்தியதோ?” என்று அவன்‌. 
,எண்ணினா விநோதினி அவன்வரைக்கும்‌ ஒரு பெண்‌ 
பிள்ளைதான்‌! உலூன்‌ பொலிவும்‌ காவியங்களின்‌ இசையும்‌, 
கதைகளின்‌ சுவையும்‌ கலந்து எழுந்த ஓர்‌ ஒளிப்பதுமையைக்‌ 
கண்டு அவன்‌ வியமானான்‌. இன்று அவை கானல்‌ நீரைப்‌: 
போல்‌ மறைந்துவிடவே சாதாரணப்‌ பெண்‌ ஒருத்தியே அங்கு: 
நின்றாள்‌. அவளிடம்‌ அப்படி வியக்கத்‌ தக்கது ஒன்றுமில்லை! 
'இந்த வெட்கக்கேடான மோகச்‌ சுழலிலிருந்து விடுபட்டு. 
வீடு செல்வதற்காக அவன்‌ பரபரப்படைந்தான்‌. அமைதி, 
அன்பு யாவும்‌ அவனுக்கு இருத்தன. இன்று அவை மீண்டும்‌. 
அவனுக்கு அமுதமாகத்‌ தோன்றின. சறுபிராயம்‌ முதல்‌ சிதை: 
யாத விஹாரியின்‌ நட்பு இன்று அவனுக்கு மிகவும்‌ உயர்ந்த. 
தாகவே பட்டது? “உண்மையில்‌ ஆழ்த்து நிலையானது எதுவோ, 
அது கஷ்டப்படாமல்‌ தடையின்றி நமக்குக்‌ இடைத்துவிடு 
இறது. அதனால்தான்‌ அதன்‌ பெருமை நமக்குத்‌ தெரிவ 
இல்லை. வெறும்‌ மாயையோ நிலையாக அநுபவித்தாலும்‌. 
முழு நிறைவு ஏற்படுவதில்லை. அது நம்மைத்‌ தன்‌ பின்னால்‌. 
ஓடவைத்து அலைக்கழிக்கிறது: அதனால்‌ நாம்‌ வேண்டும்‌ செல்‌: 
வம்‌ அதுதான்‌ என்று எண்ணி நாமும்‌ மயங்குகறோம்‌! என்று 
அவன்‌ தனக்குள்‌ கூறிக்கொண்டான்‌.. 
“இன்றைய இனமே வீட்டுக்குச்‌ சென்றுவிடலாம்‌. 
விநோஇனிர எங்கே தங்க நினைக்கருளோ, அங்கே அவளுக்கு. 
ஓர்‌ ஏற்பாட்டைச்‌ செய்து வைத்துவிட்டால்‌ எனக்கு விடுதலை" 








விநோதினி 299 


என்றெண்ணினான்‌. *எனக்கு விடுதலை! என்று அழுத்தமாக: 
உச்சரிக்கும்போது அவன்‌.உள்ளத்தில்‌ -ஒரு களிப்புத்‌ தோன்றி 
யது, இதுகாறும்‌ அவன்‌ ஓயாத தயக்கம்‌ ஒன்றைச்‌ சுமந்து: 
திரிந்தான்‌. அந்தச்‌ சுமை இன்று தளர்ந்தது. இத்தக்‌ சணத்‌. 
இல்‌ தனக்குப்‌ பிடிக்காத ஒன்றெனத்‌ தோற்றுவதை , மறு 
கணமே நிறைவேற்றுவது அவனால்‌ முடியாமல்‌ இருந்தது. 
அழுத்தமாக, *சரி' என்றோ “இல்லை! என்றோ. சொல்லக்‌ 
கூடிய நிலையில்‌ அவன்‌ இதுவரையில்‌ இல்லை. அவனுடைய 
உள்ளத்தினுள்ளே எழுந்த உத்தரவுகளை மீறியே அவன்‌ வேறு 
வழியில்‌ நடத்தான்‌. இப்போது அவன்‌, “எனக்கு விடுதலை? 
என்று சொல்லவே, ஊசலாடிக்கொண்டிருந்த அவனது. 
இதயம்‌ ஆறுதல்‌ பெற்று அவனை வாழ்த்தியது. 

மகேந்திரன்‌ அப்போதே படுக்கையைவிட்டு எழுந்து: 
முகம்‌ கழுவிக்கொண்டு விநோதினியைக்‌ காணச்‌ சென்றான்‌. 
அங்கு அவள்‌ கதவை அடைத்துக்கொண்‌ டிருந்தது கண்டு, 
** தூங்குகிறாயா?”” என்று கதவைத்‌ தட்டினான்‌. 

**இல்லை. நீ போய்‌ விடு'' என்றாள்‌ விநோதினி. 

"உன்னுடன்‌ அவசியமாகப்‌ பேச வேண்டும்‌. நான்‌ வெகு 
நேரம்‌ நிற்கமாட்டேன்‌.'” 

"*நான்‌ இனி எதையும்‌ கேட்கத்‌ தயாராகு இல்லை. நீ 
போ! எனக்கு வெறுப்பூட்டாதே! என்னைத்‌ தனியே இருக்க 
வீடு, 

வேறொரு. சமயமாக இருந்தால்‌ மகேந்திரனுடைய ஆத்‌ 
திரம்‌ இத்தப்‌ பதிலைக்‌ கேட்டு அதிகரித்திருக்கும்‌. ஆனால்‌ இப்‌ 
போதோ அவனுக்கு வெறுப்புத்‌ தட்டியது. “ஒரு சாதாரணப்‌ 
பெண்ணான இவளிடம்‌ நான்‌ இவ்வளவு, தாரம்‌ தாழ்ந்து போய்‌ 
விட்டேனே! நினைத்தபோதெல்லாம்‌ இப்படி என்னை ஒதுக்கித்‌ 
தள்ளும்‌ அளவுக்கு இவளுக்கு அதிகாரம்‌ பிறந்துவிட்டதே! 
இது இவளுக்கு இயல்பானதல்ல, நான்தான்‌ இவளுக்கு 
அதிகாரம்‌. கொடுத்துக்‌ கர்வத்தை இப்படி. )அநியாயமாக 
வளர்த்துவிட்டேன்‌' என்று எண்ணும்போது ' அவன்‌ தன்‌ 
னுடைய மேன்மையை உணர முற்பட்டான்‌. *நான்‌ 
வெற்றி பெறுவேன்‌. இவளுடைய தொடர்பை அறுத்துக்‌. 
கொண்டு போய்விடுவேன்‌'” என்று தீர்மானித்தான்‌. 

சாப்பிட்டானதும்‌ பணம்‌ எடுத்துவர மகேந்திரன்‌ பாங்‌ 
இக்குச்‌ சென்றான்‌. பணத்தை வாங்கிக்கொண்டு ஆசாவுக்கும்‌. 
தாய்க்கும்‌ ஏதாவது “நல்ல பொருள்கள்‌ வாங்கும்‌ எண்ணத்‌: 
துடன்‌ அலாகாபாத்‌ கடைத்‌ தெருவில்‌ சுற்றினான்‌. 

மீண்டும்‌ விநோஇனியின்‌ வீட்டு வாசற்‌ கதவை யாரோ 
தட்டினார்கள்‌. முதலில்‌ அவள்‌ வெறுப்புடன்‌ ப.இல்‌ ஒன்றும்‌. 








3960 விநோதினி 


கூறவில்லை. பின்னர்த்‌ இரும்பத்‌ இரும்பத்‌ தட்டும்‌. ஓசை 
'கேட்சுவே விநோதினிக்கு ஆத்திரம்‌ பொங்கி எழுந்தது. அவள்‌: 
'வேகமாகக்‌ சுதவைத்‌ இறந்து, ''ஏன்‌ இரும்பத்‌ திரும்ப எனக்கு: 
எரிச்சல்‌ மூட்டுகிறாய்‌?'* என்று தொடங்கியவள்‌ முடிக்கு முன்‌: 
ரே, எதிரே விஹாரி நிற்பதைக்‌ சண்டாள்‌, 

வீட்டின்‌ உள்ளே மகேந்திரன்‌ இருக்கிறானா என்று விஹாரி 
ஒருமுறை எட்டிப்‌ பார்த்தான்‌. உள்ளே படுக்கை அறையில்‌: 
உலர்த்த மலர்களும்‌ அறுந்த பூமாலைகளும்‌ கடப்பதைக்‌ கண்‌: 
டான்‌. மறு கணமே அவனுடைய மனத்திற்குள்‌ வெறுப்புக்‌ குடி. 
கொண்டது. தொலைவில்‌ இருந்தமட்டிலும்‌ விநோதனியின்‌. 
வாழ்க்கைபற்றிச்‌ சந்தேகப்படும்படியான எண்ணம்‌ எதுவும்‌ 
அவன்‌ மனத்‌இல்‌ எழுந்ததில்லை என்று சொல்ல முடியாது. 
ஆனால்‌ கற்பனையில்‌ எழுந்த அந்த எண்ணத்தையும்‌ மூடிக்‌ 
கொண்‌ டிருந்தது, அந்த மோகினியின்‌ வடிவம்‌. தோட்டத்‌. 
னுள்‌ நுழைந்தபோது விஹாரியின்‌ இதயம்‌ அடித்துக்கொண்‌ 
டது. கற்பனை உருவம்‌ சிதைந்துவிடுமோ என்று அவனுடைய 
உள்ளம்‌ தவித்தது. விநோஇனியின்‌ படுக்கை அறைக்கு எதிரே. 
நின்றபோது விஹாரியின்‌ உள்ளத்தில்‌ பேரிடி விழுந்தது. 

ஒரு காலத்தில்‌ தன்‌ காதலினால்‌ விநோ இனியின்‌ வாழ்க்கை 
யிலுள்ள மாசுகளைக்‌ கழுவிச்‌ சுலபமாகச்‌ சுத்தமாக்கிக்‌ கொள்ள. 
முடியும்‌ என்று விஹாரி எண்ணியதுண்டு. அருகில்‌ வந்த 
போது, அது சுலபமல்ல என்று அவனுக்குத்‌. தெரிந்தது. 
உள்ளத்தில்‌ சற்றும்‌ கருணையோ, அநுதாபமோ பிறக்கவில்‌ 
லேயே! வெறுப்பின்‌ அலைதான்‌ சளம்பி அவன்‌ மனத்தைக்‌. 
கவிந்துகொண்டது. விநோதினியை அவன்‌ மாசு படிந்த 
வளாசவே எண்ணினான்‌, 

ஒரு நிமிஷத்துக்கெல்லாம்‌ விஹாரி திரும்பி நின்று, 
“மகேந்திரா!” என்று அழைத்தான்‌. 

இந்த அவமதிப்பைப்‌ பொறுத்துக்கொண்டாள்‌ விநோ 
இனி. '1மகேன்‌ இல்லை. பட்டணத்துக்குப்‌ போயிருக்கிறார்‌?” 
என்றாள்‌. , 
விஹாரி செல்லக்‌ இளம்பியபோது அவள்‌, **விஹாரி' 
பாபு! உங்கள்‌ காலில்‌ விழுகிறேன்‌. ,கொஞ்சம்‌ இருங்கள்‌!” 
என்றாள்‌. 

எந்த விதமான வேண்டுகோளையும்‌ கேட்பஇல்லை, வெறுக்‌ 
கத்‌ தக்க இக்காட்சியை விட்டுத்‌ தொலைவில்‌ சென்றுவிட. 
வேண்டும்‌ என்று நினைத்த விஹாரியும்‌ விநோ.இனியின்‌ குரலில்‌: 
தொனித்த கெஞ்சுதலைக்‌ கேட்டதும்‌ கண நேரம்‌ காலெடுத்து: 
வைக்க முடியாமல்‌ நின்றான்‌. 

"இன்று நான்‌ சொல்வதைக்‌ கேட்காமல்‌ வெறுப்புடன்‌ 


விநோதினி 4] 


நீங்கள்‌ சென்றுவிட்டால்‌, உங்கள்‌ மேல்‌ ஆணை, நான்‌ தற்கொலை 
செய்துகொள்வேன்‌'” என்றாள்‌ விநோதினி. 

விஹாரி திரும்பி நின்றான்‌. **விநோ.இனி! உன்‌ வாழ்க்கை 
யுடன்‌ ன்னை ஏன்‌ பிணைக்கப்‌ பார்க்கர்‌? நான்‌ உனக்கு. 
என்ன தீங்கிழைத்தேன்‌? உன்‌ வழியின்‌ குறுக்கே நான்‌ என்‌: 
றைக்குமே வராதவன்‌. உன்‌ சுகதுக்கங்களில்‌ நான்‌ குறுக்‌வு. 
மில்லை!” என்றான்‌, 
நீங்கள்‌ என்‌ உள்ளத்தை எவ்வளவு தூரம்‌ அடிமைப்‌ 
படுத்திவிட்டீர்கள்‌ என்பதை ஒரு தஉவை உங்களுக்கு' எடுத்‌ 
துச்‌ சொன்னேன்‌. அதை நீங்கள்‌ நம்பவில்லை. . இருந்தாலும்‌, 
இன்று உங்கள்‌ வெறுப்புக்கு முன்பே இதை, மீண்டும்‌ சொல்‌. 
கிறேன்‌.  வெட்சப்பட்டுச்‌ சொல்வதற்கு எனக்கு நீங்கள்‌: 
அவகாசம்‌ தரவில்லை. என்னை ஒதுக்கிவிட்டீர்கள்‌. : ஆனால்‌. 
தான்‌ உங்கள்‌ பாதங்களைப்‌ பிடித்துக்கொண்டு சொல்றேன்‌. 
உங்களை நான்‌...” 

விஹாரி குறுக்கிட்டான்‌: **அதை மீண்டும்‌ சொல்லாதே! 
வாயால்‌ அந்தச்‌ சொல்லை எடுக்காதே! அதை தம்ப வழியில்லை.'* 

"அதை வேறு அற்பர்கள்‌ நம்ப மாட்டார்கள்‌. ஆனால்‌. 
உங்களுக்கு அதில்‌ நிச்சயம்‌ நம்பிக்கை உண்டு. அதனால்தான்‌ 
நான்‌ உங்களை உட்காரச்‌ சொல்லி வேண்டுகிறேன்‌.” 

"நான்‌ தம்புகிறேனோ இல்லையோ, அதனால்‌ என்ன வத்து: 
விடப்‌ போகிறது! உன்‌ வாழ்க்கை இன்றுபோல்‌ என்றும்‌ 
நடக்கும்‌ அல்லவா!” 

"உங்களுக்கு இதனால்‌ ஒன்றும்‌ வந்துவிடப்‌ போவதில்லை. 
என்று எனக்கும்‌ தெரியும்‌, என்‌ அதிர்ஷ்டம்‌, இப்படி உங்கள்‌ 
மரியாதையைக்‌ காப்பாற்றி உங்கள்‌ பக்கத்தில்‌ நிற்க எனக்கு. 
வழியில்லை. எப்போதும்‌ உங்களைவிட்டு விலடியேதான்‌ நான்‌ 
இருக்க வேண்டும்‌. உங்களிடம்‌ நான்‌ கேட்பது இது ஒன்று 
தான்‌: நான்‌ எங்கு இருந்தாலும்‌ சரி, நீங்கள்‌ என்னைப்பற்றி 
எண்ணுவது நல்லதாகவே இருக்கட்டும்‌. , அதில்‌ சற்‌. 
வது இனிமை இருக்கட்டும்‌. என்மேல்‌ உங்களுக்கு 
ஓரளவு அக்கறை பிறந்தால்‌ அதையே நான்‌ எனக்கு உறு 
துணையாகக்‌ கொள்வேன்‌. அதற்காகவே நான்‌ சொல்வதை 
நீங்கள்‌ கேட்டாக வேண்டும்‌. நான்‌ கை கூப்பி வேண்டு 
இறேன்‌. கொஞ்சம்‌ உட்காருங்கள்‌.'* ட 

**சரி, வா?*" என்று விஹாரி வேறு அறையை நோக்கி. 
நடந்தான்‌. 

**நீங்கள்‌ நினைப்பதுபோல்‌ இல்லை. இந்த அறையை 
மாசு தீண்டவில்லை. நீங்கள்‌ இத்த அறையில்‌ ஒரு நான்‌ 
படுத்திருந்தீர்கள்‌. உங்கள்‌ பொருட்டே இந்த அறையைச்‌. 

வியாச 








22 விநோதினி. 


சமர்ப்பணம்‌ செய்திருக்கிறேன்‌. இந்த, மலர்கள்‌ உங்கள்‌ 
பூஜைக்கு உபயோகமா இன்று உலர்ந்தவை. இந்த அறை: 
யில்தான்‌ நீங்கள்‌ உட்கார வேண்டும்‌. 

இதைக்‌ கேட்டதும்‌ விஹாரியின்‌ உள்ளம்‌ இன்பத்தால்‌ 
சிலிர்த்தது. அவன்‌ அறையினுள்‌ நுழைந்தான்‌. விநோஇனி 
இரு கரங்களாலும்‌ கட்டிலைக்‌ காண்பிக்க, விஹாரி அதன்மேல்‌ 
உட்கார்ந்தான்‌. விநோதினி அவனுடைய காலருகில்‌ தரை 
யில்‌ உட்கார்ந்தாள்‌. விஹாரி பரபரப்படைவது கண்டு விநோ 
இனி, '**உட்காருங்கள்‌... எழுந்திருக்க வேண்டாம்‌. என்‌ 
தலையைத்‌ இன்றாற்போல்‌! உங்கள்‌ காலருகே உட்காரக்கூட 
எனக்குத்‌ தகு.இ இல்லை. நீங்களாகத்‌ தயை செய்து எனக்கு 
அங்கு இடம்‌ அளிதீதீர்கள்‌. தொலைவில்‌ இருந்தாலும்‌ எனக்கு 
'இத்த உரிமை இருக்கட்டும்‌! என்றாள்‌. 

விநோஇனி சற்று நேரம்‌ கம்மென்திருந்தாள்‌. பின்னர்த்‌ 
திடீரென்று, '' நீங்கள்‌ சாப்பிட்டாயிற்று?'” என்று கேட்டாள்‌. 

“*ஸ்டேஷனிலேயே சப்பிட்டுவிட்டேன்‌.'” 

"நான்‌ ஊரிலிருந்து உங்களுக்குக்‌ கடிதம்‌ எழுதினேன்‌. 
அதைத்‌ இறந்து விட்டு எனக்குப்‌ பதில்‌ எழுதாமல்‌ மே 
'இரன்மூலம்‌ இருப்பி அனுப்புவானேன்‌?"" 

"எனக்குக்‌ கடிதம்‌ எதுவும்‌ இடைக்கவில்லையே?”” 

**இத்தத்‌ தடவை மகேந்திரனைக்‌ கல்கத்தாவில்‌ பார்க்‌ 
கவே இல்லையா?" 

**உன்னை ஊருக்கு அனுப்பிய மறு நாள்‌ மகேந்திரனைப்‌ 
பார்த்தேன்‌. அதற்குப்‌ பின்னரே நான்‌ மேற்கே யாத்திரை 
இளம்பிவிட்டேன்‌. அப்புறம்‌ அவனைப்‌ பார்க்கவில்லை. 

**அதற்கும்‌ முன்னர்‌ ஒரு நாள்‌ என்‌ கடிதத்தைப்‌ படித்து: 
விட்டுப்‌ பதில்‌ தராமல்‌ இருப்பி அனுப்பியதுண்டா?'" 

**இல்லை; ஒரு போதும்‌ அப்படி நடந்ததஇல்லை.'* 

விநோதினி: திகைத்து உட்கார்ந்திருந்தாள்‌. பின்னர்ப்‌. 
பெருமூச்சுடன்‌, *'எல்லாம்‌ புரிந்துவிட்டது. இப்போது நான்‌ 
சொல்ல வேண்டியதைச்‌ சொல்லுகிறேன்‌. நம்பினால்‌, என்‌ 
அதிர்ஷ்டமாக நினைப்பேன்‌; இராவிட்டரல்‌ உங்களைக்‌ குறை: 
சொல்லப்‌ போவதில்லை, என்னை நம்புவதும்‌ கடினந்தான்‌!* 
என்றாள்‌. 

'விஹாரியின்‌ மனம்‌ இள$விட்டது. பக்தி நிரம்ப விநோ 
இனி செய்த பூஜையை அவமதிக்க அவனால்‌ முடியவில்லை. 

"நீ ஒன்றும்‌ சொல்ல வேண்டியதில்லை. எதையும்‌ கேளாம 
லேயே உன்னை நான்‌ நம்புகிறேன்‌. உன்னை வெறுக்க என்னால்‌. 
முடியாது. இதற்குமேல்‌ நீ ஒன்றும்‌ சொல்ல வேண்டாம்‌.'* 

இதைக்‌ கேட்டு விநோ.னியின்‌ விழிகளில்‌ நீர்‌ நிறைந்தது. 











ஙிகோதினி 248. 


அவள்‌ விஹாரியின்‌ காலைத்‌ தொட்டுக்‌ கண்களில்‌ ஒற்றிக்‌ 
கொண்டாள்‌. '*எல்ல்வற்றையும்‌ சொல்லாவிட்டால்‌ என்‌ 
உயிர்‌ நிற்காது. கொஞ்சம்‌ பொறுமையுடன்‌ கேளுங்கள்‌: 
நீங்கள்‌ எனக்கு உத்தரவிட்டீர்கள்‌. நான்‌ அதைத்‌ தலைமேல்‌: 
காங்கினேன்‌. எனக்குக்‌ கடிதம்‌ ஒன்றும்‌ நீங்கள்‌ எழுதீவில்லை. 
இருந்தாலும்‌, ஊராரின்‌ அவதூறுகளையும்‌ கேலியையும்‌ 
பொறுத்துக்கொண்டு வாழ்நாளைக்‌ கழித்திருக்கலாம்‌. உங்கள்‌ 
அன்புக்கு மாறாகத்‌ தண்டனையையே ஏற்றுக்கொண்‌ டிருப்‌ 
பேன்‌. ஆனால்‌ தெய்வம்‌, அதற்கும்‌, தடையாக நின்றது. 
நானாகத்‌ தூண்டிவிட்ட பாபம்‌ என்னை அந்தத்‌ தண்ட்னை 
பிலும்‌ பின்‌ தொடர்ந்தது. அங்கும்‌ நிலைக்க விடாமல்‌ செய்‌ 
கது. மகேன்‌ ஊருக்கு வந்து, வீட்டு வாயிலிலேயே 
ஊரார்‌... முன்னிலையில்‌ என்னக்‌ சுஷ்டப்படுத்தினார்‌. 
அந்த களரில்‌ அதற்குப்பின்‌ எனக்கு இடம்‌ இல்லாமல்‌ 
போயிற்று. இரண்டாவது முறை உங்கள்‌ கட்டளையைப்‌ பெற. 
எங்கெல்லாமோ உங்களைத்‌ தேடி அலைந்தேன்‌. ஆனால்‌ உங்‌ 
களைக்‌ காண முடியவில்லை. மகேன்‌ திறந்த சுடிதத்தை 
உங்கள்‌ வீட்டிலிருந்து கொணர்ந்து என்னை ஏமாற்றினார்‌. 
என்னை முற்றும்‌ துறந்து விட்டீர்களென்று நான்‌ எண்ணி 
னேன்‌. அதற்குமேல்‌ நான்‌ கெட்டுப்‌ போயிருக்க முடியும்‌. 
ஆனால்‌ உங்களுக்கு என்ன சக்தி இருக்கிறதோ, தொலைவி 
விருந்தே என்னைப்‌ பாழாகவிடாமல்‌ காப்பாற்றி விட்டீர்கள்‌! 
உங்களுக்குஉள்ளத்தில்‌ இடம்‌ அளித்த நான்‌ தூய்மை பெற்று 
விட்டேன்‌. ' என்னை அன்று விலக்கித்‌ தள்ளி உங்களைப்பற்றித்‌ 
தெரிந்துகொள்ளச்‌ செய்தீர்கள்‌, அத்த அறிமுகம்‌ உறுதியான 
தங்கம்‌ போன்றது; உறுதியான மாணிக்கம்‌ போல்‌ அது என்‌ 
உள்ளத்‌இனுள்‌ நிலைத்தது. அதனால்‌ என்‌ மதிப்பும்‌ உயர்ந்து 
விட்டது. ஸ்வாமி! இந்தப்‌ பாதங்களைத்‌ தொட்டுச்‌ சொல்லு 
இறேன்‌: அந்த மதிப்புக்‌ செட்டு விடவில்லை'! என்றாள்‌. 
விஹாரி கம்மென்று உட்கார்ந்இருத்தாளை. விநோதினி 
யும்‌ அதற்குமேல்‌ ஒன்றும்‌ பேசவில்லை. பிற்பகலின்‌ ஒளி 
மெல்ல மெல்ல மங்கிக்கொண்டே வந்தது. இந்தச்‌ சமயத்தில்‌: 
மகேந்திரன்‌ கதவருகில்‌ வத்து விஹாரியைக்‌ சண்டதும்‌ தடுக்‌ 
கிட்டு நின்றான்‌. விநோதினியின்மேல்‌ உண்டான வெறுப்பு, 
பொருமையால்‌ உந்தப்பட்டு அகலத்‌ தொடங்கியது. விநோ 
'இனி லிஹாரியின்‌ காலடியில்‌ கம்மென்று உட்கார்ந்திருப்பது 
ஒதுக்கித்‌ தள்ளப்பட்ட மகேந்திரனுடைய பெருமைக்கு ஓர்‌ 
இடி போல்‌ இருந்தது: விஹாரியுடன்‌ கடிதப்‌ போக்குவரத்து 
இருக்கவேதான்‌ இப்படி அவர்கள்‌ சந்திக்க முடிந்தது. 
என்று அவன்‌ நம்பிஞன்‌. இதுவரையில்‌ விஹாரி வெறுப்புக்‌ 


844 விகோதினி 


கொண்டிருந்தவன்‌, இப்போது தானே வத்து சிக்கிக்கொண்ட 
பின்‌, விநோ இினியைத்‌ தடுக்க யாராள்‌ முடியும்‌? விநோஇனி 
யைத்‌ துறக்க மகேத்திரனால்‌ முடியும்‌. ஆனால்‌ அவளை வேறு 
எவரிடமும்‌ அளிக்க அவனால்‌ முடியாது! விஹாரியைக்‌ கண்ட. 
தும்‌ அதை உணர்ந்தான்‌. 

அவன்‌ வீண்‌ கோபத்துடன்‌, '*இப்போது மேடையில்‌ 
மகேந்திரன்‌ மறைவு, விஹாரியின்‌ நுழைவு!.... அருமையான 
காட்சிதான்‌! கை கொட்டலாம்‌ போல்‌ இருக்கிறது! ஆனால்‌, 
இதுதான்‌ கடைக்‌ காட்சி என்று நம்புறேன்‌. இதற்குமேல்‌ 
எதுவும்‌ சிக்காது! எீனிறு குத்தலாகச்‌ சொன்னான்‌. 

விநோதஇனியின்‌ முகம்‌ சிவந்தது. மகேந்திரனுடைய 
உறவு தனக்குத்‌, தேவை என்று இருக்கும்‌ வரையில்‌, இத்த 
அவமதிப்புக்கு அவளால்‌ என்ன பதில்‌ சொல்லமுடியும்‌? அவள்‌. 
வேதனையுடன்‌ விஹாரியின்‌ முகத்தை நோக்கினாள்‌. 

விஹாரி கட்டிலை விட்டு எழுந்தான்‌. முன்னால்‌ வந்து. 
அவன்‌, **மகேன்‌! விநோ.இினியைக்‌ கோழைபோல்‌ அவமானம்‌ 
செய்யாதே! உன்‌ ஆண்மை உன்னைத்‌ தடுக்காவிட்டால்‌, 
உன்னை அடக்கும்‌ இறமை எனக்கு உண்டு'' என்றான்‌. 

“இதற்குள்‌ உரிமை தீர்மானமாகிவிட்டதா? இன்று உனச்‌ 
குப்‌ புதுப்‌ பெயரிட வேண்டியதுதான்‌. விநோத விஹாரி!'" 
என்றதும்‌ மகேந்திரன்‌ சிரித்தான்‌. 

அவமதிப்பு அளவை மீறுவது கண்டு விஹாரி மகேர்‌ 
இரனுடைய கையைப்‌ பிடித்துக்கொண்டான்‌. * '*மகேன்‌! 
விநோதினியை நான்‌ மணம்‌ செய்துகொள்ளப்‌ போகதேன்‌. 
உனக்குச்‌ சொல்லிவிட்டேன்‌. இனிமேல்‌ வாயைச்‌ சற்று 
அடக்கப்‌ பேசு'' என்றான்‌. ட்‌ 

இதைக்‌ கேட்ட மகேந்திரன்‌ வியப்பினால்‌ வாயடைத்துட்‌ 
போனான்‌. விநோதனியும்‌ இடுக்கிட்டாள்‌. அவள்‌ உள்ளத்தீ 
னுள்‌ பெரும்‌ புரட்சி மூண்டது. 

1*உனக்கு (இன்னும்‌ ஒன்று சொல்ல வேண்டும்‌. உள்‌ 
தாயார்‌ சாகச்‌ இடக்கிறாள்‌. அவள்‌ பிழைக்கும்‌ நம்பிக்கையே 
இல்லை. நான்‌ இன்றிரவு வண்டியிலேயே போகிறேன்‌. 
விநோதினியும்‌ என்னுடன்‌ இரும்புவாள்‌*” என்றான்‌ விஹாரி, 

விநோ தனி திடுக்கிட்டு, அத்தைக்கு உடம்பா?'' என்றாள்‌. 

"*குணமாகக்கூடிய நோயல்ல, எப்போது என்ன நேர்‌ 
டிமோ சொல்ல முடியாது.”* 

மகேந்திரன்‌ அதற்குமேல்‌ பேசாமல்‌ அறையை விட்டு 
வெளியேறினான்‌. விநோதினி விஹாரியிடம்‌, **நீங்கள்‌ இட்‌ 
போது சொன்னீர்களே, அந்த வார்த்தை எப்படி வெள்‌ 
வந்தது? இதுவும்‌ கேலியா?'. என்றாள்‌. 





விகோதினி, 245 


1*இல்லை: நான்‌ உண்மையைத்தான்‌, கூறினேன்‌. உன்னை 
தான்‌ விவாகம்‌ செய்துகொள்வேன்‌. 

**இந்தப்‌ பாவியைக்‌ கடைத்தேற்றும்‌ பொருட்டுத்‌ 
தானே?” 

1*இல்லை. உன்னை நான்‌ காதலிக்கிறேன்‌. உன்மேல்‌: 
அக்கறை உண்டு. அதனால்தான்‌. 

**இதுவே எனக்குக்‌ இடைக்கும்‌ பரிசு. இதை நீங்கள்‌ 
ஏற்றுக்கொண்டதே போதும்‌. வேறெதுவும்‌ எனக்கு வேண்‌ 
டாம்‌. இடைத்தாலும்‌ அது நிலைக்காது! தெய்வமும்‌ அதைப்‌ 
பொறுக்காது!*" 

"ஏன்‌ பொறுக்காது?'* 

119! இதை மனத்‌தஇல்‌ நினைக்சக்கூடக்‌ ௯சுஇிறது; விதவை, 
அதிலும்‌ பழிக்கு ஆளானவள்‌. உலகன்‌ முன்னர்‌ உங்களை நான்‌. 
அவமானத்துக்கு ஆளாக்கமாட்டேன்‌. 8! இதை! இனி 
வெளியே சொல்லக்கூடாது.* 

*1நீ என்னை வெறுத்துவிடுவாயா?'* 

**வெறுத்துவிடும்‌ உரிமை எனக்கு இல்லை. நீங்கள்‌ இரகசிய 
மாக எத்தனையோ நேயர்களுக்குப்‌ பல விதமான நன்மைகள்‌ 
செய்கிறீர்கள்‌. உங்களுடைய நோன்பில்‌ ஏதாவது ஒரு: 
பொறுப்பை என்மீது சுமத்துங்கள்‌. அதை ஏற்று நான்‌ உங்கள்‌ 
அடிமையாகவே இருப்பேன்‌. ஆனால்‌, £ச்ச! விதவையை நீங்கள்‌. 
மணப்பதா?. உங்கள்‌ பெருந்தன்மை, எதையுமே செய்யத்‌: 
தயங்காது. * ஆனால்‌ நான்‌ இதைச்‌ செய்தால்‌ - உங்கள்‌ பெய 
ருக்கு உலகதீதவர்‌ முன்னிலையில்‌ இழுக்கை உண்டாக்‌இனால்‌ - 
இப்பிறவியில்‌ என்னால்‌ தலைநிமிர முடியாது.” 

**ஆனால்‌, விநோதினி, உன்னை நான்‌ காதலிக்கிறேனே!”” 

“-அந்தக்‌ காதலின்‌ உரிமையால்‌, உங்களிடம்‌ சொல்லு: 
இறேன்‌; எனக்கு ஒரே ஓர்‌ ஆசைதான்‌”* என்று விநோதினி தரை 
யில்‌ விழுந்து அவனுடைய கால்‌ விரல்களை முத்தமிட்டாள்‌. 
பின்னர்க்‌ காலடியில்‌ உட்கார்ந்தாள்‌. **அடூ[த்த பிறவியில்‌: 
உங்களை அடைய நான்‌ தவல்‌ இடப்பேன்‌. இந்தப்‌ பிறவியில்‌ 
எனக்கு ஓர்‌ ஆசையும்‌ இல்லை. இடைக்க வேண்டியதும்‌ 
எதுவும்‌ இல்லை. நான்‌ எவ்வளவோ கஷ்டம்‌ கொடுத்தே; 
கஷ்டமும்‌ பட்டுவிட்டேன்‌; எத்தனையோ பாடமும்‌ கற்றுக்‌. 
கொண்டேன்‌. அதை மறந்திருந்தால்‌ உங்களையும்‌ அவ 
மஇப்புக்குள்ளாக்‌, நானும்‌ பாழாகியிருப்பேன்‌. ஆனால்‌: 
நீங்கள்‌ மேலானவர்‌. அதனால்தான்‌ இன்று என்னால்‌ தல்‌. 
நிமிர்ந்து நிற்கு முடிகறது. இந்தப்‌ பிணைப்பை நான்‌ மண்‌: 
ணாக்க விடமாட்டேன்‌." 

விஹாரி சும்மென்று உட்சார்த்திருந்தான்‌. விதோ.இனி 














246. விரோதினி 


கைகளைக்‌ கூப்பினாஸ்‌; **தவறு செய்துவிடாதீர்கள்‌. என்னை. 
மணத்தால்‌, நீங்கள்‌ சுகப்பட முடியாது. உங்கள்‌ பெருமை 
குன்றிவிடும்‌. எனக்கும்‌ மதிப்புப்‌ போய்விடும்‌. நீங்கள்‌ பற்று: 
தலின்றி மலர்ச்சியுடன்‌ எப்போதும்‌ போல்‌ இருக்க ண்டும்‌. 
நான்‌* தொலைவிலிருந்தே உங்களுக்குத்‌ தொண்டு புரிகிறேன்‌. 
நீங்களும்‌ களிப்புறலாம்‌. சுகம்‌ அடையலாம்‌'* என்றாள்‌. 


52 


மகேந்திரன்‌ தாயின்‌ அறைக்குள்‌ நுழைய வந்தபோது 
ஆசர்‌ பரபரவென்று வெளியே வந்தாள்‌. '*இப்போது உள்ளே. 
போக வேண்டாம்‌'' என்றாள்‌. 

*ஏன்‌? 

**இடீரென்று அம்மாவின்‌ மனசில்‌ நல்லதோ கெட்டதோ 
எந்த விதமான அதிர்ச்சியும்‌ நேரிடச்கூடாது என்று டாக்டர்‌ 
சொன்னார்‌. அபாயம்‌ உண்டாகுமாம்‌.”” 

"நான்‌ மெல்லப்‌ போய்த்‌ தலைமாட்டிலிருந்து அவளைப்‌ 
பார்த்துவிட்டு வருகிறேன்‌. அவளுக்கு அது தெரியாது.!* 

“சிறு சத்தம்‌ கேட்டாலுங்கூட அம்மா இடுக்ககருள்‌. 
நீங்கள்‌ போனால்‌ நிச்சயம்‌ தெரிந்துவிடும்‌." 

“என்னை என்ன செய்யச்‌ சொல்‌ஒரு। 

"முதலில்‌ விஹாரிபாபு வந்து பார்க்கட்டும்‌. அவர்‌. 
சொல்கிறபடி செய்யலாம்‌." 

அதற்குள்‌ விஹாரியே அங்கு வந்தான்‌. ஆசாதான்‌ 
அவனுக்குச்‌ சொல்லி அனுப்பியிருந்தாள்‌.. 

"மன்னி! என்னைக்‌ கூப்பிட்டாயா? அம்மாவுக்கு: 
ஒன்றுமில்லைமே?". 

விஹாசியைக்‌ கண்டதும்‌ ஆசாவுக்கு நிம்மதி ஏற்பட்டது. 
*ஈநீங்கள்‌ போனதுமுதலே அம்மாவுக்கு இன்னும்‌ கஷ்டம்‌. 
அதிமாகிவிட்டது. முதல்‌ நாள்‌ உங்களைக்‌ காணாமல்‌ என்னைக்‌. 
கேட்டாள்‌, விஹாரி எங்கே என்று. “ஏதோ அவசர வேலையாகப்‌. 
போனார்‌; வியாழக்கிழமைக்குள்‌ வந்து விடுவார்‌! என்றேன்‌. 
வாய்‌ இறந்து பதில்‌ சொல்லவில்லை. அதுமுதல்‌ அடிக்கடி. 
வாரிப்‌ போடுறது. உள்ளூற யாரையோ எஜர்பார்க்கிறாள்‌. 
போல்‌ இருக்கறது. உங்கள்‌ தந்த இடைத்ததும்‌ இன்று நீங்கள்‌. 
வருவதாகச்‌ சொன்னேன்‌. இன்று உங்களுக்காகப்‌ பலமாக 
விருத்து  தயாரிக்சச்‌ சொன்னாள்‌. உங்களுக்குப்‌ பிடித்த. 








விகோதினி 8 


வற்றையெல்லாம்‌ வாங்கி வரச்சொல்லி எதிரே வராந்தாவில்‌. 
சமைக்க ஏற்பாடு செய்திருக்கிறாள்‌. தானே சொல்லித்‌ தரப்‌ 
போகிறாளாம்‌. டாக்டர்‌ தடுத்தால்‌ கேட்கவே இல்லை. சற்று 
முன்னால்தான்‌ என்னைக்‌ கூப்பிட்டு, “அம்மா! நீ உன்‌ கையா 
லேயே சமைக்க வேண்டும்‌. நான்‌ எதிரே உட்சார்ந்து விஹர்‌: 
ரிக்குச்‌ சாதம்‌ போடுவேன்‌" என்றாள்‌." 

இதைக்‌ கேட்டு விஹாரியின்‌ கண்களில்‌ நீர்‌ பெருகியது. 
“இப்போது அம்மா எப்படி இருக்கிறாள்‌?! என்றான்‌. 

“நீங்களே வந்து பாருங்களேன்‌. , எனக்கென்னவோ 
அதிகமாகத்தான்‌ படுகிறது'* என்றாள்‌ ஆசா. 

விஹாரி உள்ளே சென்ரான்‌. மகேந்திரன்‌ வெளியே 
வியப்புடன்‌ நின்றுகொண்‌ டிருந்தான்‌. ஆசா” வீட்டுக்கு எஜ. 
மானியாடவிட்டாள்‌. எவ்வளவு சகஜமாக அவள்‌ அவனை 
உள்ளே நுழையாமல்‌ தடுத்துவிட்டாள்‌! ரோஷமோ, "தயக்‌ 
கமோ அதில்‌ இல்லையே! மகேத்திரனுடைய பலம்‌ எவ்வளவோ. 
குறைந்துவிட்டது. குற்றவாளி அவன்‌! வெளிமிலேயே கும்‌. 
மென்று நின்றான்‌. தாயின்‌ அறையினுள்‌ நுழையவும்‌ அவனால்‌ 
முடியவில்லை. 

அதுவும்‌ வியக்கத்‌ தக்கதுதான்‌. விஹாரியுடன்‌ ஆசா 
சற்றும்‌ கூச்சமின்றிப்‌ பேசுகிறாளே! எல்லா ஆலோசனைகளும்‌ 
அவனிடத்தான்‌. குடும்பத்தைக்‌ காப்பாற்றுபவன்‌ அவன்‌. 
ஒருத்தன்தாஷ்‌! எல்லாருக்கும்‌ அவன்‌ நண்பன்‌. அவன்‌ 
எங்கும்‌ போய்‌ வருகிறான்‌. எல்லாரும்‌ அவன்‌ சொன்னபடி. 
கேட்டிறார்கள்‌. மகேந்திரன்‌ சில நாட்கள்‌ முன்னர்‌ விட்டுச்‌. 
சென்ற இடம்‌, திரும்பி வத்தபோது அவ்வாறே இல்லை. 

விஹாரி அறையினுள்‌ நுழையலிம்‌, ராஜலட்சுமி அன்‌ 
பூறும்‌ விழிகளுடன்‌ அவனைப்‌ பார்த்தாள்‌: ஃ**விஹாரி! வந்து: 
விட்டாயா!”” என்றாள்‌. 

11ஆம்‌, அம்மா. வந்துவிட்டேன்‌.”” 

**உன்‌ வேலை முடிந்துவிட்டதா?!” என்று* அவள்‌ அவன்‌ 
முகத்தையே உற்று நோக்கினாள்‌. 

“ஆமாம்‌, அம்மா) எல்லாம்‌ சுபமாக முடிந்துவிட்டன. 
இனி எனக்கு யாதொரு கவலையும்‌ இல்லை! என்று விஹாரி 
வெளியே நோக்கினான்‌. 

**இன்று ஆசா தன்‌ கையால்‌ சமைக்கிறாள்‌. தான்‌ இங்‌ 
இருந்து சொல்லித்‌ தரப்‌ போகிறேன்‌. டாக்டர்‌ கூடாதென்‌. 
கருர்‌, இனிமேல்‌ எ.தற்கடா தடை? நீ சாப்பிடுவதைக்‌ கண்‌: 
குளிர ஒரு தடவை பார்க்காமல்‌ சாவதா?" 

"டாக்டர்‌ தடை சொல்லக்‌ காரணம்‌ எதுவும்‌ இருப்ப. 
தாக எனக்குத்‌ தோன்‌ றவில்லை, அம்மா! நீ சொல்லிக்‌ கொடுக்கா 





948 விரோதினி 


விட்டால்‌ நடக்குமா! சின்னவயசு முதல்‌ நீ போடாவிட்டால்‌. 
எனக்குச்‌ சாப்பாடே ரு9க்காது. மகேனுக்குக்கூட மேற்கத்தி 
ரொட்டியும்‌ பருப்பும்‌ சாப்பிட்டு நாக்குச்‌ செத்துவிட்டதாம்‌. 
இன்று நீ செய்த மீன்‌ கூட்டுச்‌ சாப்பிட்டால்‌ அவனுத் நிச்சயம்‌ 
விச்‌ 'இரும்பியது போல்‌ இருக்கும்‌. இன்று தரங்கள்‌ அண்ணன்‌ 
தம்பிகள்‌ ஆகிவிட்டோம்‌. சின்ன வயசில்‌ செய்தது போல்‌: 
போட்டி போட்டுக்கொண்டு சாப்பிடப்‌ போகிறோம்‌. உன்‌ மரு. 
மகளால்‌ சமைக்க முடிகிறதா, பார்க்கலாம்‌!"* 
மகேந்திரனை ஒழைத்துக்கொண்டுதான்‌ விஹாரி வத்‌ 
இருக்கிறான்‌ என்று ராஜலட்சுமிக்குத்‌ தெரியும்‌. இருந்தாலும்‌, 
மசேந்திரனுடைய பெயரைக்‌ கெட்டதும்‌ அவளுக்குக்‌ சொஞ்ச 
தேம்‌ மார்பு படபடக்க, மூச்சவிடுவதே கஷ்டமாக இருத்தது. 

, சற்றுக்‌ குறைந்ததும்‌ விஹாரி, '“மகேந்திரனுடை£ய 
ம்பு, மேற்கே போனதில்‌ மிகவும்‌ தேறிவிட்டது. வழியிலே 
சற்று அலைச்சல்‌; அதுதான்‌ வாட்டம்‌. குளித்துச்‌ சாப்பிட்டால்‌ 
சரியாகிவிடும்‌'* என்றான்‌: 
".. ராஜலட்சுமி அப்போதும்‌ மகேந்திரனுடைய பேச்சையே 
எடுக்கவில்லை. விஹாரி மீண்டும்‌; '*அம்மா, மகேன்‌ வெளியே 
நிற்கிறான்‌. நீ கூப்பிடாமல்‌ அவன்‌ வர முடியாதே!”* என்ரான்‌. 

ராஜலட்சுமி வாய்‌ இறவாமல்‌ கதவை நோக்கினன்‌. 
விஹாரி உடனே, '*மகேன்‌ அண்ணா! உள்ளே வா"! என்றான்‌, 

மகேந்திரன்‌ மெல்ல உள்ளே நுழைந்தாள்‌. இதயம்‌. 
தின்றுவிடுமோ என்ற அச்சத்தில்‌ ராஜலட்சுமி மகேந்திர 
னுடைய முகத்தை அப்போது பார்க்கவில்லை. கண்களைச்‌ 
சற்றே மூடிக்கொண்டாள்‌. மகேந்திரன்‌ படுக்கையை தோக்கிய 
தும்‌ திடுக்கிட்டான்‌. யாரோ அவனை அடிப்பதுபோல்‌ இருந்‌ 
த்து. 

மகேந்திரன்‌ தாயின்‌ காலடியில்‌ தலையை வைத்து விழுந்து! 
விட்டான்‌. இதயத்‌ துடிப்பால்‌ ராஜலட்சுமியின்‌ உடம்பு 
நடுங்கியது... 

சற்றுப்‌ பொறுத்து அன்னபூரணி மெல்ல, '*அக்கர. 
மகேனை எழுந்திருக்கச்‌ சொல்லுங்கள்‌. , இராவிட்டால்‌ அவன்‌: 
எழுந்திருக்கமாட்டான்‌'” என்றாள்‌. 

ராஜலட்சுமி மிகவும்‌ கஷ்டத்துடன்‌, '"மகேன்‌, எழுந்‌ 
இரடா” என்றாள்‌. 

மகேனின்‌ பேரைச்‌ சொன்னதுமே வெகு நாட்கள்‌ கழித்து 
அவள்‌ கண்களில்‌ நீர்‌ பலபலவென்று உதிர்ந்தது. கண்ணீர்ப்‌ 
பெருக்கில்‌ உள்ளத்தின்‌ வேதனையும்‌ ஓரளவு குறைந்தது. 
மகேந்திரன்‌ 'எழுந்து மண்டியிட்டவாறு கட்டிலின்மேல்‌ 
சாய்த்து தாயின்‌ அருகே உட்கார்ந்தான்‌; ராறலட்சுமி 











வ்ரோதுணி. 849. 


கஷ்டத்துடன்‌. திரும்பி] இரண்டு கைகண்லும்‌ -மகேந்திரனது. 
தலையைத்‌ தூக்க உச்சிமோந்து, நெற்றியில்‌ முத்தமிட்டாள்‌: 

மகேந்திரனுக்குத்‌ தொண்டை அடைத்தது,  **அம்மா! 
உனக்கு மிகவும்‌ கஷ்டம்‌ கொடுத்துவிட்டேன்‌. என்னை 
மன்னித்‌நஸிடு'' என்றான்‌ அவன்‌. 

சற்று" மார்பு வலி குறைந்ததும்‌ ராஜலட்சுமி, ** அப்படிச்‌ 
சொல்லாதேடா, மகேன்‌! உன்னை மன்னிக்காமல்‌ இருக்க 
என்னால்‌ முடியுமாடா? அம்மா, ஆசா! எங்கேடி போனாய்‌?”* 
என்றாள்‌. 

ஆசா பக்கத்து அறையில்‌ பத்திமீ உணவு தயாரித்துக்‌ 
கொண்டிருந்தாள்‌. அன்னபூரணி அவளை அழைத்து வந்தாள்‌. 

தரையிலிருந்து எழுந்து தன்‌ பக்கத்தில்‌ ,கட்டில்மேல்‌ உட்‌ 
காரும்படி மகேந்திரனுக்கு ராஜலட்சுமி சாடை காட்டினாள்‌. 
மகேந்திரன்‌ உட்கார்ந்ததும்‌, அவன்‌ பக்கத்தில்‌ இடம்‌ காட்டி, 
**அம்மா, ஆசா, இங்கே நீ உட்கார்‌. இன்று உங்களை ஒன்றாக 
உட்கார வைத்துக்‌ கண்‌ குளிரப்‌ பார்க்கிறேன்‌. என்‌ கஷ்ட 
மெல்லாம்‌ தன்னால்‌ போய்விடும்‌. *அம்மா! என்னிடம்‌ என்ன, 
கூச்சம்‌ உனக்கு! மகேனின்மேல்கூட நீ ஒரு கோபமும்‌: 
வைத்துக்கொள்ளக்கூடாது. வா; இங்கே உட்கார்‌: என்‌: 
கண்களைக்‌ குளிரச்‌ செய்‌!” என்றாள்‌ ராஜலட்சுமி. 


பிழிய 


0850000064187207 


